3 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


m. 


SRI RAMANUJAN 
| 


Editor: P. B. ANNANGARACHARYA, KANCHEEPURAM.3 


ZL 
| ஸ்ரீராமாநுஜன்‌--2ஒ௫ 
ப 
ப 
i 


S 


வருஷச்‌ சந்தா ரூ. 10 p Hau shar o. 58 


E ee 


ஆசிரியர்‌ : P, B. அண்ணங்கராசாரியர்‌. 


LL 


oi 
F 


ம்‌ 
யி 


ன்‌ 


Dai 


. 


திருவடிகளே :சரணம்‌. 


பக்‌ 


“mesie Wye trong 
ONDER 


amg 


பேரருளாளன்‌ பெருந்தேவித்‌ தாயார்‌ 


சனாதன்‌ i 
ஆழ்வார்கள்‌ வாழி அருளிச்செயல்‌ வாழி டி 
தாழ்வாது மில்குரவர்‌ தாம்வாழிஉ--ஏழ்பாரு 
முய்ய வவர்க ளுரைத்தவைகள்‌ தாம்வாழி உ. 
செய்யமறை தன்னுடனே சேர்த்து. 


15—5—19720 வெள்ப்ட்பப்டது. 


eGangotri. 


Tattva Heritage Foundation,Kolkata. Digitization 


. 


ding 


acri 


த தய a na siii, 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


முக விற்க வலை கவலைக்கு DO de y 


6 
A S À 
È JE y 
J 5 
T 
È y% 
$ ba 
A i சென்னை எத்க்ரத்த ப்ரகரசன ஸபா மூலமாக மாதந்தோறும்‌ வெளியருக்‌ பத்திரிகை, | y 
ர i x A 
y ஆசிரியர்‌: ஸ்ரீ காஞ்சி. P. B. அண்ணங்காரசாரியர்‌ y 


' பரீதாவி ஷு சித்திரைமீ” ஸஞ்சிகை 7 


1-5-72 ல்‌ வெளியிடப்பட்டது. . 


ஸ்ம்புடம்‌ 24 


எண்பத்திரண்டு மாலைகள்‌, 3 
சென்ற இதழில்‌ விஞ்ஞாபித்திருந்ததை னைவூட்டிச்‌ லெ வ்‌ நத்தைகள்‌ 

விண்ணப்பம்‌ செய்கிறேன்‌, என்பத்துண்டாவது பல்‌ பத 
பலவகைப்பட்ட விஷயங்களில்‌ எண்பத்திரண்டு எண்பத்திரண்டான வாக்ய ராசி 
AH யெழுதி வெளியிட்டு வர வேணுமென்று ஸங்கல்பித்திருக்கிறேன்‌. முன்னி 
தழில்‌ இரண்டு எண்பத்திரண்டுகள்‌ வெளியிடப்பட்டன. இப்போது 256590 
தாவது, ஆளவந்தார்‌, எம்பெருமானார்‌, ஆழ்வான்‌, பட்டர்‌ ஆகிய இவ்வாசிரியர்‌ 
கள்‌ நால்வரின்‌ ஸ்ரீ ஸூக்திகளுக்காக ஒரு எண்பத்திரண்டு எழுதவேணுமென்று, 
இதனை வினாவிடையாக வைத்து TIZIA நாற்ப க்தொகு வினாக்களும்‌, நாற்‌ 
பத்தொரு விடைகளுமாகும்‌. ப்ரக்ருதம்‌ சத்திரைமாதம்‌ எம்பெருமானாருடைய இரு 
வதாரமாதமாதலால்‌ முந்துறமுன்னம்‌ எம்பெருமானுருடையதிவ்ய ஸ-ஐக்திகளில்‌ 
கட என்கி a ஸ்ரீ ன CENTRA கத்யத்ரயங்களிலும்‌, மற்றும்‌ 

A j ரப்ப ன க ம்‌ பொதி 5துள்ள பல ர்ச்‌ 
விசேஷங்களை usa த்‌ a தா டங்குகன்‌ே ன்‌ Fo அவ்ன்‌ 
யவையாயும்‌, விடைகளெல்லாம்‌ ஆசார்யருடையவையாயும்‌ அமையும்‌, 

- அபய வேதாந்த ரஹ்ஸ்யமறிந்தவர்களுக்கும்‌ ௮ ரியலி -ம்புமவர்களுக்கும்‌ இது 
நல்விருந்தாகும்‌ ; நவநிதியாகும்‌ : ரஸாயனமாகும்‌. நித்யாநுபாவ்யமாகும்‌. 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melùkote Collection. 


N 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ரீ ராமாதுஜன்‌ .. 283 E 


எம்பெரமாரென்பத்தாண்‌ 
(சிஷ்யா சார்ய ஸம்வாதமான வின வீடை.) 


1. சஜியன்‌_— தருவாய்‌ மொழித்தனியன்களில்‌ ஒன்றோ ததக நல்‌ 
மதிளரங்கர்‌ வண்புகழ்மேல்‌, ஆன்ற தமிழ்‌ க! தித்‌ ரகர னல்‌ 
சடகோபன்‌ மொய்ம்பால்‌ வளர்த்த, இதத்தா யிரா om p E பெரு 
இருவாய்மொழியைப்‌ பெற்ற தாய்‌ நம்மாழ்வாரென்று7, ர்‌. திருவாய்மொழியை 

ரென்றும்‌ சொல்லப்பட்டிருக்கின்றதே; உடையக்‌ DO. மொழியிலோ 
ட்ட விதம்‌ யாது? அவரோ இருவாய்‌ மொழியைப்‌ பற்றித்‌ ய ட்‌ ருக்க 
வட மொழியிலோ எதுவும்‌ ஸாதித்திருப்பதா கத்‌ தெ a ghe avanti 
ஈமானுசன்‌ வளர்த்த ஹிதத்தாயாக எதுகொண்டு கூறப்ப பட்டர்‌ e) 
ட்‌ மானார்க்கு இவ்யப்பிரபந்தங்களிஃ அபிறிவேச Siosan se வேணும்‌ 
பற்றியேலெர்‌ GRAZ செய்றோர்கள்‌. அதைப்பற்றியும்‌ தெளிவு ட்‌ 

2. ஆசார்யர்‌ பலபடியாகத்‌ தெளிவிக்கிறேனுன்னை. ஆர அமரச்‌ ati 

கிறேன்‌ கேளாய்‌; எம்‌, பெருமானார்‌ தாமே மணவாள பா பபண்‌ பதர z இப்‌ 
தத்தில்‌ *அறு சமயச்‌ செடியத ப்ட்‌ mil Ale 
பதனம்‌ Garama bat avaria ente ன்ன சிரா 
i . ்‌ ர்த்தோன்‌ வாழியே! என்று È 
னுரை செய்த தமிழ்‌ மறை வளாகத்‌ ம்‌ நானே” என்று எம்பெருமானார்‌ 
யே '*திருவாய்மொழியை வளாத்த தீ நா ; 
io தம்‌ ra தெரிவிக்கின்றமை தெரியவில்லையா உனக்கு 


1௮ 


j i seo மதிப்புப்பெறக்கூடிய வார்த்தையென்னத்‌ 
i o வில்‌ T தெளிவு பெறாமல்‌ கலங்கியிருப்பதுண்டே ; 
CENE ARRE கலக்கம்‌ தொலைந்து கெளிவு பெறுமாறு நன்கு ஸாதித்தருளு 
வழியில்லையோ ? ஆழ்ந்து அருளிச்செய்யவேணும்‌. a 
4. ஆசயியர_- அடைவே எல்லாம்‌ சொல்‌ லுகிறேன்‌. % Sa தி go 
சோலை யென்றெ தனியனுக்கு முன்னே அதுளந்திக்கப்படுறெ த an 2 
பெருங்‌8ர்த்தி யிராமானுச முனிதன்‌, வாய்ந்த த்க்‌ ம்‌ i Der 
ஆய்ந்த பெருஞ்சீரார்‌ சடகோபன்‌ செந்தமிழ்‌ வேதம்‌ தரிக்கும்‌, tc தடப்‌ 
பெற" என்பதன்றோ? இந்தத்‌ தனியன்‌ திருமலையனத்தாழ்வான்று ன்‌ | 5 
அன பெரியோர்‌ கூறி வரு8ரர்கள்‌. திருவாய்மொழிப்‌ பாசுரங்கள்‌ எவ்வளவு 
Ri ளை செய்தாலும்‌ தமக்குக்‌ கண்ட பாடமாகவில்லை யென்று வருந்திய அனம்‌ 
i வான்‌ அப்‌ பாசுரங்கள்‌ தமக்குத்‌ திடமாகக்‌ கண்ட பாடமாகும்படி ௮ நுக்ரஹம்‌ 
ற்குள்‌ வேணுமென்று எம்பெருமானாரை த்‌ ப ro 
ங்கள்‌ எம்பெருமானார்க்கு அநாயாஸமாக வா sn த i 
இங்ஙனே aprii Sia தோன்றுமா ? aoaia dini gie z 
நோக்கிச்‌ செய்திருக்கலாம்‌. ஸகல பல ப்ர தனான எம்பெருமா ந 


இருக்கலாம்‌; இராமானுச நூற்றந்தாதியின்‌ கடைப்‌ பாசுரத்திற்போல்‌ பெரிய | 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ல்‌ க 


ee nn e 


cc 


ல லு tin ento 


-= ௬௬ 


Alien dee ent 


/ 
i 


ட i rotte 


- தெரியாது என்று திண்ணமாகச்‌ சொல்லுவேன்‌. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரண்டு 2 


பிராட்டியாரை நோக்கியாவது செய்திருக்கலாம்‌. இவை யெல்லாவற்றையும்‌ 
விட்டு எம்பெருமானாரை நோச்கிச்‌ செய்திருப்பதனால்‌ .ஸ்வாமிக்குத்‌ திருவாய்‌ 
மொழியிலுண்டாகியிருந்த அவகாஹனம்‌ ஓப்புயர்வற்றதென்று' விளங்கவில்லையா? 


5. சிஷ்யன்‌--இஃது அடியேன்‌ அறியாமையில்லை: பெரிய திருமொழித்‌ 
தனியன்களில்‌ “எங்கள்‌ கதியே இராமானுச முனியே, சங்னக கெடுத்தாண்ட 
தவராசா !-பொங்குபுகழ்‌ மங்கையர்‌ கோனீந்த மறையாயிரமனைத்தும்‌, தங்குமனம்‌ 
நீயெனக்குத்‌ sr” என்கற தனியன்‌ எம்பாரருளிச்‌ செய்தது அநுஸந்திக்கப்‌ 
பட்டு வருகிறது. திருமங்கையாழ்வாரருளிச்‌ செயல்களைப்‌ பலகால்‌ உருச்‌ 
சொல்லியும்‌ தரிக்கமாட்டாமே தளர்ந்த எம்பார்‌ அனந்தாழ்வானைப்‌ போலவே 
எம்பெருமானாரை நோக்கிப்‌ பிரார்த்தித்துள்ளார்‌. இராமானுச நூற்றந்தா தியில்‌ 
ஏறக்குறைய இருபத்தைந்து பாசுரங்களில்‌ எம்பெருமானார்க்கு ஆழ்வார்‌ திருவடி 
களிலும்‌ ஆழ்வாரருளிச்‌ செயல்களிலுமுள்ள ப்ராவண்யாதிசயம்‌. அற்புதமாகத்‌ 
தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பெருமானார்‌ உகந்து எழுந்தருளியிருக்குமிடங்கள்‌ 
சிலவற்றை யெடுத்துக்‌ கூறுகின்ற அமுதனார்‌ “' உணர்ந்த மெய்ஞ்ஞானியர்‌ யோகந்‌ 
தொறும்‌, தருவாய்மொழியின்‌ மணந்தரு மின்னிசை மன்னுமிடந்‌ தொறும்‌......... 
புக்கு . நிற்குமிராமானுசன்‌ '' . என்கிறார்‌. இத்தகைய பாசுரங்கள்‌ வேறு எந்த 
ஆசாரியர்க்கும்‌ அமையவில்லையென்பது தெரிந்ததே. . இப்‌ பாசுரங்களெல்லாம்‌ 
ஸம காலத்திலுள்ளவர்கள்‌ பேசியவை யென்பதும்‌ தெரிந்ததே. ஆனால்‌ ஸ்வாமி 
திருவாக்கில்‌ ஆழ்வார்களைப்‌ பற்றி ஒரு ஸ்ரீ ஸூக்தியும்‌ வெளிவந்திருப்பதாகத்‌ 
தெரியவில்லையே, இதைப்‌ பற்றியே ஸ்வாமிபக்கலில்‌ விசேஷ ஜிஜ்ஞாஸை. 

6. ஆசாரிய:--ஸ்வாமி யெம்பெருமானார்‌ ஆழ்வாரருளிச்‌ செயல்களில்‌ தமக்‌ 
குள்ள ஈடுபாட்டைக்‌ காட்டியிருக்கும்‌ விதம்‌ பரம விலக்ூணமானது. ஸ்வர்மி 
யாதவப்ரகாசரிடம்‌ வாசிக்கும்போதே அவர்‌ தாம்‌: அருளிச்‌ செயல்களில்‌ வல்லவரா 
யிருந்தா ரென்பது உனக்குத்‌ தெரியாது. உனக்கு மட்டுமன்று. ஒருவர்க்கும்‌ 


7. சிஷ்யன்‌--இஃது உண்மையே ; இதனை தேவரீர்‌ பரம கருணையுடன்‌ விளக்கி 
யருள வேணும்‌. யாதவப்ரகாசரிடம்‌ ஸ்வாமி பூர்வபக்ஷக்ரந்தங்கள்‌ வாசித்தருளினா 
ரென்று கேள்வி. அப்போது ஸ்வாமிக்கு ஸ்ரீ வைஷ்ணவாசாரியர்களோடு இணக்க 
மிருந்ததாகத்‌ தெரியவில்லையே. :அப்போதே ஸ்வாமிக்கு திவ்ய ப்ரபந்தவமுதக்‌ 
கடலில்‌ அவகாஹனமிருந்ததாக எது கொண்டு அறுதியிடலாகிறது ? ; 

8. ஆசரியர்‌. யாதவப்ரகாசர்‌ ** தஸ்ய யதா கப்யாஸம்‌ புண்டரீகம்‌.ஏவம்‌ 
sala? என்கிற ச்சாந்தோக்ய ச்ருதி வாக்யத்திலுள்ள கப்யாஸமென்கிற USE 
திற்கு ‘ மர்க்கட ப்ருஷ்டம்‌ போன்றது இருக்கண்‌ '' என்று பொருள்‌ கூற, அது 


கேட்ட ஸ்வாமி மிக வருந்தித்‌ தாம்‌ உண்மையான அர்த்தமுரைத்தருளினா 


ரென்பதைக்‌ கேட்டிருக்கிறாயல்லவா ? கேட்டிருந்தால்‌ அதைச்‌ சொல்லு 
பார்ப்போம்‌. o = 


£9. சிஷ்யன்‌ -கப்யாளம்‌ என்ற 'விலகஷணமான சொல்லுக்கு மூன்று வகை 
யான வ்யுத்பத்திகளைக்‌ கொண்டு மூன்று அர்த்தங்கள்‌ அவதரித்தன. அவ்வர்த்த 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


. : . 2 _*தம்பீராம்பஸ்ஸமுத்பூத்‌ - 
விசேஷங்களைக்‌ காட்டுகின்ற ஸ்வாமி தனி n என்பது: 
ஸாம்ரு்டநாள darte ல்‌ டட கூடியிருப்பதும்‌, இரவி 

Di அணீரில்‌ வாழ்வதும்‌, நாவ மென்று த? È ண்ட ene 
க eeni e are டண்டரீகத்தின்‌ இதழ்போ எற னி 
= 3 i i டி று சொல்லா வள 
எகளையடையவ னென்கை. SUUD என்ற இச்சிறு g 
Eroe எங்ஙனே தோற்றுவிக்கப்படுகன்‌ றன வென்று அடியேனுக்கு தெடு 
நாளகவே ஒரு ஸந்தேஹமுள்ளது. E DA 

; > a த்தைத்‌ ர்க்க கப்யாஸம்‌ எ 

10: ப்‌ கத்தக்‌ த dii அது கடினமான ஸம்ஸ்க்ருத 
செய்யக்கூடிய வ்யுத்பத்‌ திகளை விவ: க்க வண்டியத அத த்‌ ய 
சாஸ்த்ரப்ரக்ரியையாக இருப்பதால்‌ அலை நான்‌ மிது க்‌ 

களில்‌ வீவரித்துள்ளேன்‌. அங்குக்கண்டுமிகாள ௮: னா 
i வன அர்த ன்‌ மூன்றும்‌ கப்ராஸம்‌ என்றெ சப்த . SLI அத 
டத்‌ தவையேயென்பதை பசுவத்ராமாநுஜ பக்தர்கள்‌ திடமாகக்‌ டன்‌ 
Pi ப்‌ . ட D ர்‌ . Te யு 5 
-களன்றோ? கம்பீராம்பஸ்‌ ஸமுத்பூதமாயும்‌, ஸ்‌ ம்ருஷ்டநாளமா 
மிருக புண்டரீகத்தை எம்பெருமானுடைய திருக்‌ O தல்‌ 
j i F; ல்‌ எம்பெருமானாருடையதிருவுள்ள ED 
சொல்லுவ பொருத்த மென்று எம்பெரு GA 
persa ஒவ்யப்பிரபந்தங்களில்‌ அவர்‌ ஆழ அவகாஹி த்திருந்த sian 
ஆழ்வார்கள்‌ ஏம்பெருமானுடைய திருக்கண்ணழகைப்பற்றிப்‌ பேசுமிடங்க ம்‌ 
மேலேகாட்டிய மூன்று விசேஷங்களையும்‌ வெகு அற்புதமாகப்‌ பேசிபுள்ளார்கள்‌. 
அதை அடைவே விவரிச்கறேன்கேளாய்‌. di 

11 [கம்பீராம்பஸ்ஸஹமு த்பூதபுண்ட£ீக] -ஜலஜமென்றும்‌ அம்புஜமென்றும்‌ அம்போஜ 
மொன்றும்‌ நீரஜமென்றும்‌ பேர்பெற்ற புண்டரீகமானது நீரீல்நின்றுமுண்டா வம்‌ 
மற்றொன்றினின்று உண்டாக ப்ரஸக்தியில்லாமையாலே அம்பஸ்ஸமுத்பூத' என்‌ 
றதன்‌ கருத்து, நீரை விட்டுப்‌ பிரியாமலிருக்கையைச்‌ சொல்‌ லுவதேயாம்‌. “தாமரை 
யை அலர்த்தக்கடவ ஆதித்யன்‌ தானே நீரைப்‌ பிரிந்தால்‌ அத்தையுலர்த்‌ துமாபோலே” 
என்கிற ஸ்ரீ வசன பூஷண ஸ்ரீஸ்‌2க்தியும்‌, “£ கமலம்‌ ஜலாதபேதம்‌ சோஷயதி ரவிர்‌ 
ந தோஷயதி'” என்ற ப்ரமாணமும்‌ இங்கே அநுஸந்தேயம்‌. நீரைவிட்டுப்‌ பிரிபாம 
லிருக்கற தாமரைபோன்ற இருக்கண்களையுடையவன்‌ என்றதாயிற்று. * நீரார்‌ 
கமலம்‌ போல்‌ செங்கண்மாலென்றொருவன்‌” என்கிற சிறிய இருமடற்‌ பாசுரத்தி 
லும்‌, “*அழறலர்‌ தாமரைக்கண்ணன்‌”' (58) என்ற திருவிருந்தப்‌ பாசுரத்திலும்‌ ஆம்‌ 
வார்கள்‌ திருவுள்ளம்‌ பற்றிய அர்த்தமென்றே இஃது எம்பெருமானாரால்‌ ஆதரிக்கப்‌ 
பட்டது “நீரார்‌ கமலம்‌ பால்‌” என்றவிடத்தில்‌ (நீரார்‌) என்ற விசேஷணம்‌ எதுகை 
யின்பத்திற்காக மாத்திரம்‌ இடப்பட்டதன்று *அழறலர்‌ தாமரைக்கண்ணன்‌? 
என்றவிடத்து நம்பிள்ளையீட்டில்‌ *கப்யாஸச்ருதிஸ்பஷ்டமாகவே உதாஹரிக்கப்பட்டு 
ள்ளது. அவ்விடத்து ஸ்ரீஸூக்தி வருமாறு--** [அழறலர்‌ தாை$கண்ணன்‌] அழற்றிலே 
நின்றலர்ந்த தாமரைப்பூப்போலேயிருந்துள்ள திருக்கண்களை யுடையவன்‌. “யதா 
கம்யாஸம்‌ புண்டரீகமேவமக்ஷிணீ* என்னக்கடவதிறே.'' இங்கு வா 'இகேஸரியின்‌ 
mauri தே சவுரை வருமாறு--“*அழறு என்று அளறு; நீரிலும்‌ சேற்றிலும்‌ நின்‌ 
அலர்த்து செவ்வீமாறாத தாமரை போன்ற கண்ணையுடையவனென்றபடி." ) 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ப்‌ 


DŘ 
“a 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெரமானாமிரண்பத்திரண்டு 5 


12. ஆக. “நீரார்‌ கமலம்போல்‌ செங்கண்‌ மாலென்றொருவன்‌" என்ற சிறிய 
திருமடற்‌ பாசுரத்தையும்‌, “அழறலர்‌ தாமரைக்‌ சண்ணன்‌ என்ற திருவிருத்தப்‌ 
பாசுரத்தையும்‌ “*தண்பெருநீர்த்‌ தடந்‌ தாமரை மலர்ந்தாலொக்குங்‌ கண்‌ பெருங்‌ 
கண்ணன்‌" என்கிற திருவாய்மொழிப்‌ பாசுரத்தையும்‌ திருவுள்ளம்பற்றியே “கம்பீராம்‌ 
பஸ்‌ ஸமுத்பூத? என்ற விசேஷணத்தை ஸ்வாமி யீட்டருளினா ரென்றது பொருத்த 
மாக முடிந்தது. இதற்கடுத்த விசேஷணத்தையும்‌ பற்றிக்‌ கேள்‌. 


13. [ஸும்ருஷ்ட நாள புண்டர்‌க] நீரை .விட்டுப்‌ பிரிந்த தாமரைக்கு சோபை 
யில்லாதது போலவே நாளத்தை விட்டு நீங்கின தாமரைகதம்‌ சோபையில்லாமை 
யாலே தாமரைக்கு நாளத்திலிருப்பும்‌ அவச்ய வக்தவ்யமாயிற்று, இதுவும்‌ ஆழ்வா 
ரருளிச்‌ செயலிலுள்ளது. திருவிருத்தத்தில்‌ * வனகாற்றறைய” என்ற பாட்டிலே 
** எம்பிரான தடங்கண்கள்‌--மென்கால்‌ கமலத்‌ தடம்‌ போல்‌ பொலிந்தன " 
என்றருளிச்‌ செய்யப்பட்டிருக்கிறது. கமலத்திற்கு இடப்பட்டிருக்கிற *0மன்கால” 
என்னும்‌ விசேஷணத்திற்கு “மெல்லிய நாளத்திலே யிருக்கின்ற” என்பது பொருள்‌. 
(நாளமாவது தண்டு). கமலத்திற்கு அது கால்‌ போன்றிருத்தலால்‌ (கால்‌) என்னுஞ்‌ 
சொல்லால்‌ குறிக்கப்பட்டது. நாளமென்கிற பொருளையே பூருவர்களும்‌ உரை 
செய்துள்ளார்கள்‌. ஆக இந்த திவ்ப ஸ்மக்திக்குச்‌ சேர (ஸும்ருஷ்ட நாள) 
என்றருளிச்‌ செய்யப்பட்டது. இதற்கடுத்த விசேஷண த்தைப்‌ பற்றியுங்‌ கேள்‌. 

14. [ரவிகரவிகஸித புண்டரீக.] தாமரை நீரிலிருந்தாலும்‌ நாளத்திலிருந்தா 
அம்‌ ஸூர்ய கிரணங்களால்‌ அலர்த்தப்பட்ட நிலையில்தான்‌ எம்பெருமானுடைய 
திருச்கண்களுக்கு ஒப்பாகுமாதலால்‌ இந்த விசேஷமூம்‌ ஆவச்யகமாயிற்று. இது 
வும்‌ ஆழ்வாரருளிச்‌ செயலிலுள்ளது. திருவாய்மொழியில்‌ (5-4-9) “*செஞ்சுடர்த்‌ 
தாமரைக்‌ கண்‌ செல்வன்‌” என்றுள்ள பாசுரம்‌ இங்கே கொள்ளக்கடவது. 
இவ்விடத்து ஈட்டிலும்‌ சப்யாஸ ச்ருதியை உதாஹரித்‌ தருளியுள்ளார்‌. இதில்‌ 
(செஞ்சுடர்த்‌ தாமரை) என்பதற்கு செவ்விய சு_ரையுடைய தாமரை என்று 
பொருளாகிறது. அச்செவ்விய சுடர்‌ அதற்கு எங்‌.வனம்‌ வந்ததென்னில்‌, அதற்கு 
முன்னடியில்‌ “£ அஞ்சுடர வெய்யோன்‌ ” என்று ஸூர்யனை ப்ரஸ்தாவித்‌ திருக்கை 
யாலே தததீநமென்று காட்டப்படுகிறது. ஆக ஸூர்ய ப்ரகாசமடியாக வந்த 
செவ்வியசுடரை யுடைய தாமரைப்‌: பூப்போன்ற இருக்கண்களையுடையவன்‌ என்ற 
தாயிற்று. இந்த ராஸுக்தியைத்‌ திருவுள்ளம்‌ பற்றியே, “ரவி ஈரவிகஸித புண்டரீக" 
என்றருரிச்‌ செய்தது. “' செந்தண்‌ கமலக்கண்‌.... சிவத்த வாயோர்‌ கருநாயிறு 
அந்தமில்லாக்‌ கதிர்‌ பரப்பி அலர்ந்த தொக்குமம்மானே ?' என்கிற தருவாய்‌ 
மொழிப்‌ பாசுரமும்‌ இங்கு யோஜிக்க வுரியது. [** செங்கமலம்‌ அந்தரஞ்சேர்‌ 
வெங்கதி3ராற்‌ கல்லால்‌ அலராவால்‌ ? என்கிற பெருமாள்‌ திருமொழிப்‌ பாசுரமும்‌ 
இங்கு நினைக்கத்தக்கது. ஆனால்‌ அப்பாசுரத்தில்‌ திருக்கண்‌ ப்ரஸ்தாவ மில்லாமை 

ப) . ஜே 


யுணர்‌க. z è DE, 


புண்டர்கதளாமலாயதேக்ஷண-தத்துவம்கேள்‌ 

15. **கப்யாஸம்‌ புண்டரீகமேவ மகஷிணி ?' என்கிற உபநிஷத்வாக்யத்‌ 

திற்கு விவரணமாக ஸ்வாமியருளிச்செய்த *கம்பீராம்பஸ்‌ ஸமுத்‌ . பூதேத்யாதி 

இவ்யஸூக்தியில்‌ -*புண்டரீககளாமலாயதேக்ஷண :” என்றிருப்பது ப்ரஸித்தம்‌. 

கப்யாஸ ச்ருதியில்‌ * புண்டரிகமேவமகரிஸி ** என்றிருக்கிறதேயொழிய வே றில்லை; 
2 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


6 ஸ்ரீ ராமாநுஜன்‌--283 


ட) 3 LI பி ட. ட்‌ a Gal அருளிச்‌ செய்‌ 

i லத்‌ இற்குச்சேர *புண்டரீகேகஷண: என்றிவ்வள | i 

Dole San அதிகப்படியாக மூன்று பதங்களைச்‌ சேர்த்திருக்கறார்‌. (1) தள 

Do அமல. (3) ஆயத என்னுமிந்த மூன்று ல்‌ எந்த ன்‌ 
ஸ்வாமியாலருவிச்‌ செய்யப்பட்டனவென்று 'சாரஞ்‌ செய்யுமளவி 

வர்களின்‌! ine நதிகளை ஆதாரமாகக்‌ கொண்டுதானென்று நிர்ணயிக்க 

ப்ராப்தம்‌. மேலே விவரணங்‌ காண்க. 


16. ஆழ்வார்கள்‌ * தாமரைக்கண்ண ன்‌' என்று சிலவிடங்களி லும்‌ ட்ப தாமரை த்‌ 
தடங்கண்ணன்‌" “தமலத்தடங்கண்ணன்‌'' **கமலத்தடம்‌ பெருங்கண்ணன்‌ என்று 
பலவிடங்களிலுமருளிச்‌ செய்து போருகிறார்கள்‌. வடமொழியி வள்ளலகரமும்‌ எ 
மும்‌ தென்மொழியில்‌ டகரமாக மாறுபடுவதுமுண்டு; |“ லட3யாரபேத : தல்‌ 
நியாயம்‌ ஸம்ஸ்க்ருத சாஸ்த்ரஜ்ஞர்களுமிசைந்ததே. தமிழர்கள்‌ எழுத்துப்‌ பாலி 
யென்பர்கள்‌. ஏவஞ்ச, "பத்ரம்‌ பலாசம்‌ ச்சதநம்‌ தளம்‌ tenti ச்சத: புமாந்‌ 
என்ற அமர கோசத்தில்‌ படிக்கப்பட்ட தளமென்கிற வடசொல்லே தமிழில்‌ த ட 
மென்றாயிற்று என்று திருவுள்ளம்‌ பற்றிய y ம்பெருமானார்‌ EMDE) TE ita 
“தாமரைத்‌ தடங்கண்ணன்‌" என்னுமிடங்களிலே தளமென்னும்‌ பொருளிலே 
தடமென வந்ததென்று கொண்டு “புண்டரீகதள” என்றருளிச்செய்‌ கார்‌. தடமென்‌ 
DIE சொல்லுக்கு விசால மென்கிற பொருளும்‌ தடாகமென்கி ற பொருளும்‌ 
தளமென்கிற பொருளும்‌ ஆங்காங்கு வியாக்கியான கர்த்தாக்களால்‌ ஆதரிக்கப்‌ 
படுகின்றன. ,'நீலத்தடவரைமேல்‌ புண்டரீக நெடுத்தடங்கள்‌ போல oc 3 

்‌ எம்பிரான்‌ கண்ணின்‌ கோலங்களே” என்ற இருவிருத்தப்‌ பாசுரத்தில்‌ தடமென்‌ 
பதற்கு தடாகமென்பது பொருளாக வுரைக்கப்பட்டது 

17: “கமலக்கண்ணன்‌... அமலங்களாகவிழிக்கும்‌” என்‌ ற நம்மாழ்வார்‌ 
பாசுரத்தை யுட்கொண்டே “புண்டரீகதளாமல...ஈகஷண:? என்றார்‌ ஸ்வாமி. 
தழே காட்டிய பாசுரங்களையும்‌, “கரியவாகிப்‌ புடைபரந்து மிளிர்ந்து செவ்வரி 
யோடி நீண்ட வப்பெரியவாய கண்கள்‌?” என்கிற அத்விதயமான இருப்பாணாழ்‌ 
வார்‌ பாசுரத்தையும்‌ அநுஸந்தித்துக்கொண்டே “புண்டரீக ௫ ஆயதேக்ஷ்ண:"' 
என்றார்‌ எம்பெருமானார்‌ 

18. சிஷ்யன்‌, இவை அற்புதமான நிரூபணங்கள்‌; பரம திருப்தியடைந்‌ 
தேன்‌. இங்ஙனே இன்னமும்‌ ஸா திக்கவேணும, 

விநதவிவித பூதவ்ராத ரசைஷக த்க்ஷே 


19. ஆசாரியர்‌. திருவாய்மொழியில்‌ “பிடித்தார்‌ பிடித்தார்‌ வீற்றிருந்து பெரியவா 
னுள்‌ நிலாவுவரே”' என்ற பாசுரத்தை(6--10, 11) அடியொற்றும்‌ விஷயங்கள்‌ பேரின்ப 
வெள்ளம்‌ பெருகக்கேளாய்‌ ஸ்ரீபாஷ்ய மங்களச்லோகமான* அசல புவநஜந்மேத்யாதி 
ச்லோகத்தில்‌ இரண்டாவது பாதம்‌ “விநதவிவித பூதவ்ராக ரகை்ஷைக£சேக்ஷ"* 
என்பது. முதல்பாதத்திலேயே ரக்ணார்த்தகமான ஸ்தேம சப்தத்தினால்‌ எம்பெரு 
மான்‌ ஸர்வ ரக்ஷகனென்னுமிடம்‌ சொல்லப்பட்டிருக்க, மீண்டும்‌ அந்த ரக்ஷகத்‌ 
வத்தையே தெரிவிக்தமதான இரண்டாவது பாதமிட்டிருப்பது விசேஷ ரக்ஷ்ண 
மான மோக்ஷப்ரதாநத்தைப்பற்ற என்னுமிடம்‌ ' ஸம்ப்ரதாயதத்வஜ்ஞர்களுக்கு 


 CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


— டட ப ப e NE 


STI REESE ŘE 


pd 


` ம 
LIT i ii 


‘ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரண்டு 7 

e ——___1_ mm ட டட ட டப ப படபட 
விவரண நிரபேக்ஷம்‌. விநத--வணங்கஇன, விவி.-—பலவகைப்ப்ட்ட , பூதவ்ராத— 
பிராணிஸமூஹங்களை, ரக்ஷா--ரக்ஷிப்பதையே, TADI- முக்கியமான விரதமாகக்‌ 
கொண்டவ அெம்பெருமான்‌ என்பது சப்தார்த்தம்‌. இங்கு பூதவ்ராத என்ற 
விடத்திற்கு ச்ருதப்ரகாசிகையில்‌ பட்டரும்‌, தத்வடீகையில்‌ நிகமாந்தமஹாகுருவும்‌ 
நிரூபித்தருளியுள்ள விசேஷார்த்தம்‌ விசேஷித்து நோக்கத்தக்கது. பூதவ்ராத 
மென்பதற்கு ப்ராணிஸமூஹமென்று பொருளானாலும்‌ இதில்‌ சிறிது உட்புகுந்து 
ஆராய்ந்தருளுகிறார்‌ ச்ருதப்ரகாசிகாபட்டர்‌. ப்ராஹ்மண ஸ்மாஜ:, ராஜபரிஷத்‌ 
என்னுமிரண்டு வ்யவஹாரங்களை யெடுத்துக்‌ காட்டி, இவற்றிலுள்ள வாசியையுங்‌ 
காட்டி வி?சஷார்த்த நிஷ்கர்‌ஷம்‌ செய்தருளுறொர்‌. ப்ராஹ்மண ஸமாஜமென்று 
சொன்னால்‌ அந்த ஸமாஜத்தில்‌ பிராமணர்கள்‌ மட்டுமே கூடியிருப்பதாகவும்‌ இதர 
ஜாதி ர்களின்‌ சேர்க்கை அங்குடுல்லையாகவும்‌ உளசுக்கில்‌ ஸ்பஷ்டமாகக்‌ காண்‌ 
கிறது. ராஜபரிஷத்‌ தென்று சொன்னால்‌ இப்படி காணப்படுவதில்லை. 
ராஜாக்கள்‌ மட்டுமே கூடுகிற கூட்டத்தையா ராஜபரிஷத்தென்கிறோம்‌. இல்லை; 
மந்த்ரிகளும்‌ ப்ரஜைகளுமாகிய இதரர்களும்‌ அரசனோடு கூடியிருக்குமிருப்பையே 
“ராஜ பரிஷத்‌' தென்கிறோம்‌. “ப்ராஹ்மண ஸமாத:' என்ற விடத்திலும்‌ 
ராஜபரிஷத்‌ என்ற விடத்திலும்‌ அவிசேஷேண வ்ஷ்டீதத்புருஷ் ஸமாஸமே 
கொள்ளுநிறோம்‌. ஸமாஸத்தில்‌ வாசியில்லையாயினும்‌ பொருளில்‌ நெடுவாசியுள்ள து” 

20. ச்ருதப்ரகாசிகாபட்டர்‌ இவற்றையெடுத்துக்காட்டி விரிவாக அருளிச்‌ 
செய்துள்ளார்‌. விநதப்ராணிகளுக்கு மட்டும்‌ மோக்ஷமளிக்கையன்றிக்கே அந்த 
ப்ராணிகளோடு ஸ்ம்பந்தம்‌ பெற்றவர்களுக்குங்‌ கூட அந்த விநதப்ராணிகளின்‌ 
விநதியே காரணமாக மோக்ஷமளிக்கறானெம்பெருமானென்‌ றருளியுள்ளார்‌. இங்கு 
“தத ஏவ காரணாத்‌" என்கிற ஸ்ரீஸூக்தி ஜீவநாடியாசவுள்ளது. E 

21. இவ்வர்த்தத்தை வேதாந்த வாரியர்‌ தத்வடீகையில்‌ வெகு அழகாக : 
உபபாதித்துப்‌ பொருந்தவைக்கிறார்‌. அவ்விடத்து ஸ்ரீஸூக்திகள்‌ நன்கு காணத்‌ 
தக்கன. மூலத்தில்‌ ரக்ஷ£பதத்தாலே விவக்ஷிதமான ரக்ஷணம்‌ அஸாதாரணஸ்ய 
பரமப்ரயோஜநஸ்ய மோக்ஷஸ்யைவ ப்ரதாநம்‌' என்று நிர்ணீதமாயிருக்கையாலே 
இத்த மோக்ஷப்ரதாநம்‌ விநதபூதங்களுக்கு மட்டுமன்று, குந்ஸம்பந்தி ஸம்பந்தி 
களுக்கும்‌ அப்ரதிஹதம்‌ என்கிற அர்த்தமே தத்வடீகாஸூக்திகளாலும்‌ MFS 
ருதமாயிற்று. 


கேவலம்‌ 


22 சரணாகதிகத்யத்தில்‌ *பகவந்நாராயணாபிமதேத்மாதி சூர்ணையினால்‌ 
புருஷகாரப்ரபத்‌ தி செய்தருளின எம்பெருமானார்க்கு ப்ரதிவசநமிட்டருளின 
ஸ்ரீரங்கநாச்சியார்‌ “அஸ்து தே" என்றவளவோடு நில்லாமல்‌ “தயைவ ஸர்வம்‌ 
ஸம்பத்ஸ்யதே" என்று மருளிச்‌ செய்த விடத்தில்‌ அவ்விடத்து ச்ருதப்ரகாஜகை 
யில்‌ “'ஸம்பந்தி ஸம்பந்தி நிஸ்தரணமபி, ஸர்வசப்தாபிப்ரேதம்‌'" என்று அருளிச்‌ 
செய்யப்பட்டிருப்பதும்‌ இங்கு அநுஸந்தேயம்‌, த 

அரங்கனிடத்தில்‌ எம்பெருமானார்‌ பெற்ற வரம்‌ 
122523: uti சரணா கதிகத்ய மருளிச்செய்த பிறகு ஸரீரங்ரநாதன்‌ எம்‌ 
ணட த no ZE ல க ப்ரஸித்தியுள்ளது. இதனை வேதாந்த 
வாசிரியர்‌ நியாஸதிலகத்தில்‌ ஒரு ச்லோகத்தினால்‌ வ்யக்தமாகப்‌ பணித்தல்‌ 4 
அத்த ச்லோகமாவது, i £ Sia 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


8 ஸ்ரீ ராமாநுஜன்‌ 283 


“p àur தநஞ்ஜய விபீஷண லக்ஷ்யயா தே 

ப்ரத்யாய்ய லக்ஷ்மணமூநேர்‌ பவதா விதீர்ணம்‌, 

ச்ருத்வா வரம்‌ ததநுபந்த மதாவலிப்தே 

நித்யம்‌ ப்ரஸீத பகவந்‌ மய ரங்கநாத.” E க 
என்பதாம்‌. சரணாகதி கத்யத்தின்‌ முடிவில்‌ Solaris ப ர்‌ pia n 
யுத்தேசித்துச்‌ சொன்ன ஸர்வதர்மா நித்யாவிடம்‌ a AAA 
வானை அபதேரசித்துச்‌ ட்ட *ஸக்ருதேவ oo ga பட்டன 

த்து “இதி மயைவ உக்தம்‌'” என்று பா 
பறட வர்க ஒரு ப்ரத்யயத்தைப்‌ பண்ணுவித்தபடியை ; க்‌ 
தநஞ்ஜயவிபீஷணலக்ஷ்யயா தே ப்ரத்யாய்ய லக்ஷ்மணமுநே? என்னு! te 
அருளிச்‌ செய்தாராயிற்று. அதற்கு. மேல்‌ ““பவதா  விதர்ணம்‌ வரம்‌ பன்‌ 
என்று ஸாதித்திருப்பது நிதியான வார்த்தை. ஸ்ரீரங்கநாதன்‌ பட, [தர்‌ z 
ஒரு வரமளித்ததாகவும்‌, அதை தேசிகன்‌ தாம்‌ பரம்பரையில்‌ பவல்‌ அனி sol 
சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரத்தின்‌ ப்ரகாரம்‌ எப்படிப்பட்ட தன்‌ si ; 
24, (ந்யாஸதிலக) வ்யாக்‌ க்யாதாக்கள்‌ வெளியிட்டுள்ளார்கள்‌. enee 

யென்னில்‌; திருக்குடந்தை தேசிகஸம்ப்ர தாய விவர்‌ த்திநீஸபா த்யக்ஷர்களான Li a 
fu மஹாவித்வான்கள்‌ பலர்‌ பரிஷ்கரித்து வெளியிட்ட விபாக த்‌ Sta 
பெருமானாரே! உம்முடைய ஸம்பந்த ஸம்பந்திகளுக்கும்‌ மோக்ஷம்‌ SOA 
பதுதான்‌ வரம்‌'' என்று விளக்‌ ஈப்பட்டுள்ளது.. வரம்‌ இப்படிப்பட்ட se e 
வேறு விதமன்று என்பது மூலத்திலேயே ஸ்பஷ்டமாகக்‌. காட்டப்பட்டு WGEA D 


25. (அதாவது) “ச்ருத்வா வரம்‌?” என்றவுடனே “தத நுபந்த மதாவலிப்தே 

" மயி” என்று ஸாதித்திருப்பதானது வரத்தின்‌ ப்ரகாரத்தை கவ்லா 
காட்டுசன்றதன்றோ. தேசிகன்‌ தாம்‌ எம்பெருமானுடைய ஸம்பந்தம்‌ பெற்று 

அதனால்‌ செருக்குற்றிகுப்பதாகவன்றோ இங்குச்‌ சொல்லுகிறது. தேசிகனுக்கு 

எம்பெருமானாரோடு ஸாக்ஷாத்ஸம்பந்தமில்லையென்பதும்‌ பரம்பராஸம்பந்த 

மேயுள்ள தென்பதும்‌ நிர்விவாதம்‌. பரம்பராஸம்பந்தமுடைய தமக்குச்‌ செருக்கு 

உண்டாயிருப்பதாகச்‌ சொல்லும்போது ஸ்ரீராமாநுஜரோடு பரம்பராஸம்பந்த 


முடையார்க்கும்‌ மோக்ஷம்‌ தந்தோமென்று ஸ்ரீரங்கநாதன்‌ வரமளித்திருப்பது | 


நிஸ்ஸந்தேறகமாக விளங்குமதன்றோ. இல்லையேல்‌ “ததநுபந்தமதாவலிப்தே”” 


என்று தமக்கட்டுக்கொண்ட விசேஷணம்‌ கேவலம்‌ பாத பூரணார்த்தமாகு | 


| 
| 


மத்தனையன்றோ. i 
26. பரம்பராஸம்பந்திகளுக்கும்‌ பேறு கைபுகுமோ' என்கிற ஸந்தேஹம்‌ 
“விநதவிவிதபூதவ்ராதரக்ஷைக தக்ஷ” என்ற விடத்து ச்ருதப்ரகா சிகையா அம்‌ 
தத்வடீகையினாலும்‌ நிரஸ்தமான வளவேயன்றிக்கே இந்த *உக்‌ த்யாதநஞ்தப்‌ 
சளோகக்திற்கு அடுத்த முந்தினச்லோகத்‌தினாலும்‌ நிரஸ்‌தமாயிற்று. கேண்மின்‌? 
27. “a Carpias க்ரஹண வசகோ யாதி ரங்கேச யத்வத்‌ 
பங்குர்‌ நெளகா குஹர நிஹிதோ நீயதே நாவீகேந, 
புங்க்தே போகாந்‌ அவிதித ந்ருபஸ்‌ ஸேவகஸ்யார்ப்பகர்தி : 
த்வத்ஸம்ப்ராப்தெள ப்ரபவதி தத! தேசிகோ மே தயாளு 5” 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


வ 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்‌ திரண்டு 9 


என்கிற ச்லோகத்தில்‌ மூன்று த்ருஷ்டாந்தங்கள்‌ காட்டப்பட்டுள்ளன. கண்‌ தெரி 
யாதவன்‌ கண்‌ தெரிந்தவனது கையைப்‌ பற்றிக்‌ பாண்டு நடந்து ded ATI 
வம்‌, காலில்லாத முடவன்‌ தோணிக்காரனால்‌ தோணியில்‌ உட்காரவைக்கப்பட்டு 
அச்கரை சேர்க்கப்படுகிரானென்றும்‌ காட்டின இவ்விரண்டு க்ருஷ்டாந்தங்களும்‌ 
ஸாக்ஷாத்‌ ஸம்பந்தமுள்ள விடத்தில்‌ பேறு தப்பாதென்கைக்குச்சார்பானவை. இனி 
“புங்க்தே Gurari அவிதிதந்ருபஸ்‌ ஸேவகஸ்ய . அர்ப்பகாதி:" என்று காட்டின 
மூன்றாவது தீருஷ்டாந்தம்‌ அத்யந்தவ்யவஹிதஸம்பந்த முள்ளார்க்கும்‌ பேறுதப்பா 
தென்கைக்குச்‌ சார்பானது. என்றைக்கோ இருந்த ஒரு அரசனிடம்‌ என்றைக்கோ 
இருந்த வொரு அமாத்யன்‌ ஸேவைபண்ணி நிதிபெற்று அந்நிதியைத்‌ தன்‌ பரம்பரை 
யில்‌ வருமவர்கள்‌ உபஜீவிக்கும்படி வைத்திட்டால்‌ அந்த நிதியைக்‌ காலதத்வமுள்ள 
தனை பும்‌ அவனது பரம்பரையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ' தாங்கள்‌ ஒரு ராஜஸேவையும்‌ 
செய்யவேண்டாமே, ஸேவைபண்ணினவருடைய ஸம்பந்தஸம்பந்த ஸம்பத்தமே 
ஹேதுவாக நெடுங்காலம்‌ இடையருதே புஜித்து வருகிறார்களென்பதை நிர்விவாத 
மாகக்‌ சுண்டு வருகிறோம்‌. இந்த த்ருஷ்டாந்தத்தை தே௫கன்‌ காட்டியிருப்பதானது 
வ்டவஹிதஸம்பந்த முடையார்க்கும்‌ பேறுதப்பாதென்பதை மூதலிக்கவேயன்றோ? 
இதில்‌ ““அவிதிதந்ருப:, அர்ப்பகாதி:" என்னுமிரண்டு பதங்களின்‌ ஸ்வாரஸ்யாதி 
சயங்களையும்‌ அர்த்த புஷ்டியையும்‌ அத்ருஷ்டார்த்த ஸர்வஸ்வத்திலே பரக்கவுப 
பாதித்திருப்பதால்‌ அங்கே கண்டுகொள்வது. ' 
24. ஆக, எம்பெருமானருடைய குடல்துடக்கு உடையோமான நாம்‌ 
அவருடைய அநர்க்கமான ஸ்ம்பந்தத்தை அநுதினமும்‌ நினைந்துநைந்துள்கரைந்‌ 
569 ““நிர்ப்பரோ நிர்ப்பயோஸ்மி”' என்றிருக்க ப்ராப்தம்‌. ட்‌ z 
25. . மணவாளமாமுனிகள்‌ யதிராஜ விம்சதியில்‌ அருளிச்‌ செய்துள்ள (18). 
“காலத்ரயேபி கரணத்ரயநிர்மிதேத்யாதியான சுலோகமானது கீழே விவரித்த 
அர்த்த விசேஷங்களை யெல்லாம்‌ உட்கொண்டு அவதரித்ததாகும்‌, இந்த சுலோ 
கத்தின்‌ விரிவான நம்முடைய வியாக்கியானம்‌ காணத்தக்கது. ஃ கட்‌ 


26. சிஷ்யன்‌. இப்போது தேவரீர்‌ செப்தருளின உபபாதனங்கள்‌ ஸ்ரீ பாஷ்ய 
காராதி திவ்ய ஸுஓநதியமுதக்கடலில்‌ ஆழமூழ்கிச்‌ செய்தவை யென்பதில்‌ ஐய 
மில்லை. இவை யெல்லாம்‌ நிதியாகக்‌ கொள்ளத்தக்கவையே யன்றி ஸாமான்ய 
மானவை யல்ல. இன்னமும்‌ தேவரீருடை.ய ஆராய்ச்சிகளை உபகரித்தருள வேணும்‌ 


27. ஆசார்யன்‌. தோபாஷ்ய்த்‌ இலிருந்து ஒருநிதி காட்டுகிறேன்‌ காண்‌, “யத்‌ 


 யதாசரதி ச்ரேஷ்டஸ்‌ தத்ததேவ இதரோ ஜந:, w யத்‌ ப்ரமாணம்‌ குருதே 


லோகஸ்‌ : ததநுவர்த்ததே."' (3-21.) என்னும்‌ ச்லோகம்‌ சஷ்டா சாரத்தின்‌ சிறப்‌ 
பைத்‌ தெரிவிப்பது. - ஸம்ஸ்க்ருதஜ்ஞர்களுக்கு அநாயாஸமாசப்‌ பொருள்பட க்‌ 
கூடிய . ச்லோகமிது. இதன்‌ உத்தரார்த்தத்திற்கு பாஷ்யமிட்ட  சங்கராசார்ய 
ஸ்வாமிகள்‌ “ஸ: ச்ரேஷ்ட: யத்‌ ப்ரமாணம்‌ குருதே லெளதிகம்‌ வைத 
கம்வா; லோக; தத்‌ அநுவர்த்ததே-- ததேவ ப்ரமாணீ,ரோத்தி அர்த்த!" என்று 


உரைத்தார்‌. சே -ஷ்டரா மிருப்‌ பார்‌ யாதெரன்றை ப்‌ -மாணமாகக்‌ Garda 
rO È = no - ட்‌ பூப்ப 5 O Qu) = ` ப è, 
LE சதுரக்‌ னய லே கமும்‌ ப்‌ மாணமாகம்‌ கொள்ளு ந dà usa: 
SISI காட்டப்‌ ப்டதாயிற்று, மத்வாக பேரான ui Biha வ, La pid 
$ 7 


2 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


TE 
இவ்வண்ணமாகவே பொருளூரைத்தார்‌. “ஸ: யத்‌ வாக்யாதிகம்‌ ப்ரமாணீகுருதே | 
யதுக்த ப்ரகாரேண திஷ்டதத்யர்த்த: '” என்பது அவருடைய _பாஷ்யபங்க்தி. ஆக | 
இவற்றால்‌ “ யத்ப்‌ரமாணம்‌ ” என்றவிடத்தில்‌ பதச்சேதம்‌ இவர்களுக்கு விவக்ஷிதம்‌ | 

| 
| 


| 
| 
10 ஸ்ரீ ரமாநுஜன்‌--293 | 
| 


ஏன்று தேறிற்று. யத்‌ என்பது தனிப்பதமென்று முடிந்தது. நம்‌ ப £ஷ்யகாரர்‌ இங்கு 
இரண்டு பதங்களாகத்‌ திருவுள்ளம்‌ பற்றாமல்‌ (யத்ப்ரமாணம்‌) என்று பஹ n 
ரீஹி ஸமாஸங்‌ கொண்ட .ஒரே பதமாகத்‌ திருவுள்ளம்‌ பற்றி பாஷ்யமிட்டரு 
யுள்ளார்‌, பூர்வார்த்தத்தில்‌ “ ச்ரேஷ்ட: யத்யத்‌ அசரதி'” என்றதற்கு ச்ரேஷ்டரா 
யிருப்பார்‌ எந்தெந்த கருமத்தை யநுஷ்டிக்கிருரோ என்பதாகப்‌ பொருளா sena | 
அந்த கருமத்தைப்‌ பற்றியே உத்தரார்த்தமும்‌ சொல்லுகிற தென்று ஸ்வாமி | 
யின்‌ திருவுள்ளம்‌. அதை விவரிக்கக்‌ கேளாய்‌. 

‘28. ஷ்டர்கள்‌ தாங்களனுஷ்டிக்கிற கருமத்திற்கு எவ்வளவு அவதியை 
வைத்துக்‌ கொள்ளுகிறார்களோ அவ்வளவு அவதியையே பி இரும்‌ வைத்துக்‌ | 
கொள்ளுஒிரார்கள்‌ என்றபடி. இதை தா டபர்யசத்த்ரிகையில்‌ வேதாந்த: சப்‌ 
விவரித்துள்ளார்‌. “பெரியோர்கள்‌ அனுஷ்டிக்கிற கருமத்தையே பிறரும்‌ அனுஷ்டிக்‌ 
கிறார்கள்‌” என்று இவ்வளவு மாத்திரமே சொன்னால்‌ போதாது. அவர்சள்‌ அக்கரு | 
மத்தை எந்த விதமாக அநுஷ்டிக்கிறார்களோ அந்த விதமாகவே பிறரும்‌ ADI | 
டிக்கிருர்கள்‌ என்றும்‌ சொல்லவேண்டியது இங்கு ஆவச்யகமாதலால்‌ அதற்குச்‌ | 
சேர ஸ்வாமியின்‌ பாஷ்யம்‌ மிகப்‌ பொருத்தமாக அவதரித்துள்ளது. பெரியார்‌ | 
எதை ப்ரமாணமாகக்‌ கொள்ளுகிறாரோ அதையே பிறரும்‌ ப்ரமாணமாகக்‌ கொள்‌ | 
ளுகிருரென்பது ப்ரக்ருத.த்தில்‌ அநபேகழ்த மாதலால்‌ இதர பாஷ்யகாரர்களை நம்‌ 
ஸ்வாமி பின்செல்லவிலலை. “யத்ப்ரமாணம்‌ குருதே' என்றதற்கு இங்ஙனே. 
பொருள்‌ கொண்டால்‌ “Casi ததநு வர்த்தநே” என்ற மேல்‌ வாக்யத்‌.தில்‌ த்க்‌ 
என்றது ஸ்வரஸமாகப்‌ பொருள்‌ தருமோவென்று ஒரு சங்கை தோன்றும்‌ 
இதற்குத்‌ தாத்பர்ய சந்த்ரிகையிலேயே சகுந்த பரிஹாரமுள்ளது, கண்டு கொள்ச. 

29. இதர பாஷ்யகாரர்களுக்குத்‌ தோன்றாத அர்த்தம்‌ இங்கு நம்‌ ஸ்வாமிக்‌ | 
குத்‌ தோன்றினது எதனாலென்னில்‌ ; கேளாய்‌; திருப்பாவையில்‌ **றாலே மணி | 
வண்ணா என்கிற பாசுரத்தில்‌ “மேலையார்‌ செய்வனகள்‌ வேண்டுவன கேட்டியேல்‌' | 
என்றுள்ளது; இங்கு “மேலையார்‌ செய்வனகள்‌ கேட்டியேல்‌' என்னுமளவே '2பாது 
மாயிருக்க இடையில்‌ Cui என்று ப்ரயோக : தது குறிக்கொள்ளத்‌ தக்கது. | 
அதை நோக்கியே யத்ப்ரமாண மென்றதை ஸமஸ்கமாகக்‌ கொண்டு பாஷ்ய | 
மிட்டருளினார்‌ திருப்பாவை ஜீயரான எம்பெருமானார்‌. a Ss | 

30. தோபாஷ்யத்திலிருந்தே மற்றொரு சிறந்த பொருள்‌ காட்டுகிறேன்‌ | 
| காண்‌. தையில்‌ பரித்ரானுய ஸாதூநாம்‌* (4-8) என்ற விடத்திற்கு பாஷ்ய மருளிச்‌। 
- செய்யா நின்ற ஸ்வாமி, ஸாதுக்கள்‌ யாவர்‌ ? என்பதை விவரிக்கு மிடத்து ஆழ்‌ 

வார்களே ஸாதுக்களென்று ஸுஸ்பஷ்ட சப்தங்களால்‌ விளக்கியருளினார்‌; *காண 
வாராயென்றென்று கண்ணும்‌ வாயும்‌ துவர்ந்து, ஒரு பகலாயிரமூழியாலோ 
வென்று தளர்ந்து, *நினைந்துநைந்துள்‌ கரைந்துருகி நிற்குமாழ்வார்களே ஸாதுக்க 
ளென்௫ுருர்‌; அங்கு அருளிச்‌ செய்திருக்கற பரமபோக்யபங்க்திகள்‌ சங்கர்பாஷ்யா தி 
களில்‌ அணுவளவும்‌ காணக்‌ கடையா ; இவற்றை இவ்யஸூக்திரளிகர்கள்‌ P 
அம்‌ சிந்தனை செய்யவேணும்‌. வரியடைவே விளக்குகிறேன்‌. 


| 
| 
| 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


| 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரண்டு II 


31. அவ்விடத்து ஸ்ரீஸூக்திகள்‌ வருமாறு--** ஸாதவ: 265 லக்ஷண தர்ம 
சீலா: வைஷ்ணவாக்ரேஸரா; மத்ஸமாச்ரயணே ப்ரவ்ருத்தா: மந்நாம கர்மஸ்வ 
ரூபாணாம்‌ வாங்மநஸா கோசரதயா மத்தர்சநேந விநா ஸ்வாத்மதாரண டோஷ்‌ 
ணாதிகம்‌ அலபமாநா: க்ூஷணமாத்ர காலம்‌ கல்பஸஹஸ்ரம்‌ மந்வாறா: ப்ரி 
தில ஸர்வகாத்ரா பவேயுரிதி மத்ஸ்வரூப சேஷ்டி .தாவலோசுந அலாபாதிதாநேந 
தேஷாம்‌ பரித்ராணாய” இத்த கீதாபாஷ்யபங்க்‌ திகள்‌ ஆழ்வார்களின்‌ தன்பை களை 
அவர்களின்‌: திவ்ய ஸூக்கிகளைக்‌ கொண்டே யருளிச்‌: செய்தவை. [பதங்களின்‌ 
மேலே சிறிது விவரிக்க றன்‌ ] 


32. *வைஷ்ணவாக்ரேஸ்ரா: என்‌ பது. இங்கு . விசேஷ்யவாசகபதம்‌. 
ஸ்ரீவைஷ்ணவ ஸம்ப்ரதாயத்திலே முன்னிற்பவர்கள்‌ ஆழ்வார்களே யென்பது 
நிர்விவாதம்‌. மற்றுமுள்ள விசேஷணங்க ளெல்லாம்‌ அவர்களுக்‌க பொருந்தும 
O அவர்களையே சுட்டிக்காட்டு மவையாயும்‌ அமைந்திருக்கின்‌ றன. எங்ஙனே 

யன்னில்‌; 


33. [உக்தலகஷண தர்மசீலா:]  *யதாயதாஹி தர்ம்ஸ்ய* என்றெ ஒழ்ச்‌ 
லோகத்‌ தில்‌ “தர்மஸ்ய வேதோ திதஸ்ய சாதுரீவர்ண்ய சாதுராச்ரம்ய வ்யவஸ்தயா 
அவஸ்திதஸ்ய" என்று தாமருளிச்‌ செய்திருக்கையாலே அதுவே “உக்தலக்ஷணதர்ம' 
என்பதனால்‌ பராமர்சிசகப்படுகிறது. ஆழ்வார்கள்‌ வேதோக்தங்களான வாணாச்ரம 
தருமங்களை எள்ளளவும்‌ கடவாதவர்கள்‌ என்றதாயிற்று. cene 
34. [மத்ஸமாச்ர யணே ப்ரவ்‌ 


த்தா:] *துய ட å 
men ருத்தா:] *துயரறு சுடரடி தொழு தெழென்‌ 


_ என்றும்‌ *ஆழிவண்ண! நின்னடியிணை யடைந்தே னென்றும்‌ சொல்லி 
பகவதாச்ரயணத்திலே ஒருப்பட்டவர்கள்‌. என்றபடி. - 


35. [மநத்நாமகர்மஸ்வரூபாணாம்‌ வாங்மநஸ அகோசர தயா]. எம்பெருமா 
னுடைய திருநாமங்களையம்‌ சேஷ்டிதங்களையும்‌ ஸ்வரூபத்தையும்‌ பேசப்புகுந்‌ I 
*என்சொல்லிச்‌ சொல்லுகேன்‌* என்றும்‌,* நெஞ்சால்‌ நினைப்பரிதால்‌ வெண்ணெயூ 
ணென்னு மீனச்சொல்லே* என்றும்‌ வாக்குக்கும்‌ மநஸ்ஸாக்கு மெட்டாதவை 
யென்று சொன்னவர்சளு மாழ்வார்களே, ' : 

36 [மத்கர்சநேந விரா ஸ்வாத்மதாரண Guraya Aab அலபமாநா:] 
*கொல்லைமாலைக்‌ கண்ணாரச்சண்டு கழிவதோர்‌ காதலுற்‌ ih உண்டோ சுண்‌ 
கள்‌ துஞ்சுதலே* என்றும்‌ *காணவாரா யென்றென்று கண்ணும்‌ வாயும்‌ துவர்ந்து* 
என்றும்‌ சொல்லிக்‌ கண்ணாரக்‌ கண்டாலல்லது தரிப்புப்‌ பெறாதவர்களு மாழ்‌ 
வார்களே. %- 5 

37 [கணமாத்ரகாலம்‌ சல்பஸஹஸ்ரம்‌ மந்வாநா :] *ஒரு பசலாயிர மூமி 
யாலே% ஊழியில்‌ பெரிதால்‌ நாழிகை யென்னும்‌ %ஓயும்‌ பொழுதின்றி ஊழி 
யாய்‌ நீண்டதால்‌* என்றுபேசி *அவனை விட்டகன்று உயிராற்ற கல்லாதவர்ளும்‌ 
ஆழ்வார்களே. ; 

38 [ப்ரசிதிலஸர்வகாத்ரா:] காலாமும்‌ நெஞ்சழியும்‌ கண்சுழலும்‌* 
காலுமெழா கண்ணநீரும்‌ நில்லா உடல்‌ சோர்ந்து நடுங்கிக்‌ குரல்‌ மேலுமெழா 
மயிர்கூச்சுமறா* %உள்ளெலா முருகக்‌ குரல்தழுக்கொழிந்தேன்‌*% உரோம கூபங்க 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


12 ஸ்ரீ ராமாநுஜன்‌-- 283 


ளாய்க்‌ கண்ண நீர்கள்‌ துள்ளஞ்‌ சோரத்‌ துயிலணை கொள்ளேன்‌” என்று சொல்லி 
ஸர்வாவயவ சைதில்யத்தைக்‌ காட்டினவர்களும்‌ ஆழ்வார்களே. 

39 இப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு VITI பவம்‌ தந்து மணம்‌ செய்‌ 
வதற்காகவே எம்பெருமான்‌ திருவவ தாரங்கள்‌ செய்தருள்வதாசு  எம்பெருமானா 
ருடைய பாஷ்ய ப்ரக்ரியை. [அவதார ரஸங்களை நன்கு அநுபலித்தவர்கள்‌ ஆழ்‌ 
வார்களேயென்று கருத்து.] இப்படிப்பட்ட பங்க்திகள்‌ இதரபாஷ்ப காரர்களிடத்‌ 
தில லவலேசமும்‌ காணக்‌ இடைப்பதில்லை; ஆழ்வார்களைப்பற்றியும்‌ அவர்களின்‌ 
தன்மைகளைப்‌ பற்றியும்‌ சங்கராசார்ய மத்வாசார்யாதிகளுக்கு வ்யுத்பத்தியே 
யில்லாமைதான்‌ அதற்குக்‌ காரணம்‌. ்‌ 

40 (சிஷ்யர்‌) இந்த விஷயங்கள்‌ மிகவும்‌ பொருத்தமானவை. ஏறிட்டு 
உரை செய்வதர்த நினைக்க எள்ளளவும்‌ இடமே யில்லை, கீதா பாஷ்யத்தி சிருந்தே 
இன்னமும்‌ ஸா.திக்க வேணும்‌. i 

ஜீவாத்மாவின்‌ அந்தரங்க நிரபகத்தை நம்‌ பாஷ்யகாரர்‌ 
நிர்ணயித்த அற்புதா. 

41. ஆசரியர்‌ பகவத்‌ விஷயம்‌ (ஈடு), நீவசநபூஜஷண வியாக்கியானம்‌, குரு 
பரம்பராப்ரபாவம்‌ முதலான க்ரந்தங்களிலே காண்பதோரிதிஹாஸத்தின்‌ சுருக்க 
மாவது ; எம்பெருமானார்‌ உபய வேதாந்தப்ரவசநம்‌ நடத்தியருளா நிற்க “ஆத்மா 
வுக்கு ஜ்ஞாநாநந்தங்களும்‌ சேஷத்வமும்‌ நிரூபகமாகச்‌ சொல்லப்படாநின்றதே, 
இவற்றினுள்‌ அந்தரங்க நிரூபகம்‌ எது?” என்கிற ப்ரஸ்தாவம்‌ திருவோலக்கத்‌ திலே 
நிகழ, ஸ்வாமி ஸர்வஜ்ஞரா யெழுந்தருளியிருக்கச்‌ செய்‌?தயும்‌ இதனை ஆசார்ய 
முகேந வெளியிடுவிக்க வேணுமென்று திருவுள்ளம்பற்றி, திருக்கோட்டியூர்‌ più 
பக்கலிலே சென்று ஸேவித்து இதனையறிந்து வரும்படி. ஆழ்வானை யனுப்பியருள, 
ஆழ்வானும்‌ இருக்கோட்டியூர்க்குச்‌ சென்று நம்பி பக்கலிலே ஆறுமாஸ்ம்‌ காத்‌ 
இருந்து * அடியேனுள்ளானுடலுள்ளான்‌* (8-8-2.) என்கிற திருவாய்மொழி. 
பாசுரத்‌ துணுக்கையைப்‌ பெற்றுக்கொண்டு எம்பெருமானாரிடம்‌ வந்து சேர்ந்து 
அதை விஜ்ஞாபிக்க, மஹாநீதி பெற்றோமென்று ஸ்வாமி உகத்தருளினாரென்பதா ௪. 

42. சிஷ்யர்‌- அடியேனென்கிற சொல்‌ திவ்யப்பிரபந்தங்களில்‌ 'ஆயிரமிடங்‌ 
களிலில்லையா? ஆழ்வார்‌ தொடங்கும்‌ போதே *:அடியேன்‌ செய்யும்‌ விண்ணப்பமே” 
என்கிறாரே ; இதையெல்லாங்‌ காட்டில்‌ (8-8-2) % அடியேனுள்ளானுக்கு என்ன 
விசேஷம்‌? 

43. ஆரிய!-அடியேனென்றெ சொல்‌ நாலாயிர இய்யப்ரபந்தத்‌ இனுள்‌ 
அபரிமிதமாசவுண்டுதான்‌ ; நம்மாழ்வார்‌ பாசுரம்பேசத்‌ தொடங்கும்போதே "அடி. 
யேன்‌ செய்யும்‌ விண்ணப்பமே' என்று அடியேன்‌ - சொல்லையிட்டே பேசுகிறாரென்பது 
உண்மை ; இப்படி பல தூறிடங்களில்‌ அடியேன்சொல்‌ இருக்கவும்‌ அவற்றையெல்‌ 
லாம்‌ விட்டு த்‌ திருவாய்‌ மொழியில்‌ ஒரு மூலையிலிருக்கும்‌ பாசுரத்‌ துணுக்கொன்‌ | . 
ஜைத்‌ திருக்கோட்டியூர்நம்பிஎடுத்த க்‌ கொடுத்‌ தனுப்பியிருக்கறார்‌ ; அது எட்டாம்‌ | 
... பத்தின்‌ எட்டாம்பதிகத்தின்‌ இரண்டாம்‌ பாட்டி லுள்ளது 

44. சீஷ்பர-அங்கேயே முதற்பாட்டன்‌. eg? புவனம்‌ 
ளானே' என்ப அ]. அம்‌ ITA ils; அமைய! விட்டு 2.2, ஓட்டு 


.. 60. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திர.ண்டு 13 


னடியை யெடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. இதில்‌ என்ன விசேஷமென்பதைத்தான்‌ 
அடியேன்‌ வினவுகிறேன்‌: விளக்கியருளவேணும்‌. 

45. ஆசாரியர்‌ நுண்ணுணர்வினர்‌ தண்மதிக்கே கோசரமாகக்‌ கூடிய விஷய 

மிது... கேளாய்‌; எந்த. இடத்திலும்‌ அடியேனென்கிற சொல்லுக்கு தேஹவிரிஷ்ட 

னன ஆத்மாவே பொருளாகும்‌, *அடியேன்‌ செய்யும்‌ விண்ணப்பமே* என்னு 

மிடத்தை யெடுத்துக்‌ கொள்வோம்‌ ; தேஹமின்றிக்கே வெறும்‌ ஆத்மா விண்ணப்‌ 

ce செய்ய முடியாதன்றோ. தேஹவிரிஷ்டனான ஆத்மாவே விண்ணப்பஞ்‌ செய்ய 


மடியுமாதலால்‌ இங்கு வெறும்‌ ஆத்மாவை அர்த்தமாகக்‌ கொள்வதற்கில்லை ; 
46. * அடியேன்‌ சிறிய ஞானத்‌ தன்‌ * என்கிற மற்றோரிடத்தையும்‌ 


(1 5-7.) எடுத்துக்‌ கொள்வோம்‌ ; இங்கு “ஞானத்தன்‌” என்று ஞானமுடைை! : 


சொல்லியிருப்பதனால்‌ அது தேஹத்திற்கு அஸம்பாவிதமாய்‌ ஆத்மாவுக்கே ஸம்‌ 
பாவிதமாகையாலே இங்கு அடியேனென்பது வெறும்‌ ஆத்மாவையே சொல்லியா 
வேண்டுமென்று:சிலர்‌ ப்‌ரமி*கக்கூடும்‌ : அப்படியில்லை ; இங்கும்‌ அடியேனென்கி 
சொல்‌ தேஹவிசிஷ்டனன ஆத்மாவையே சொல்லுறெது ; ஏனென்னில்‌, Case 
பானலற்‌ அவன்‌” என்றெ க்ரியையிலே அச்சொல்‌ அந்வயிக்கவேண்டும்‌ ; வெறும்‌ 
ஆத்மா அலற்‌ D முடியாதாகையாலே அங்கும்‌ தேஹவிசிஷ்டனான ஆத்மாவே அடி 
ை pr சொல்‌ லுக்கு அர்த்தமாக வேண்டியது அவசியமாயிற்று, இப்படி எந்தவிடத்‌ 

A த த்‌ விரிஷ்டனான ஆத்மாவை யே அடியேன்பதம்‌ சொல்லி நிற்குமென்பது 
தம்‌ A y க சங்கதை வாளாழியானொருவனடியே னுள்ளானே* என்கிற 

47. இனி *அடியேனுள்ளானுட லுள்ளான்‌* என்‌றவிடத்இில்‌ மட்டும்‌ 

னென்பத ற்கு வெறும்‌ ஆத்மாவே அர்க்‌ தமாகவேண்டிய தர்ப்பத்கருஸ்க i co 
வுக்கு விசேஷண தமான தேஹத்திற்கு வர்சகமான சொல்‌ உடலென்‌ பது கனிப்‌ 
ப இருப்‌! (தனால்‌ அடியேனில்‌ - தேஹத்தைச்சேர்த்து அர்த்தங்கொள்ளவேண்டி௰। 
அவச்யமில்லை ; எம்பெருமான்‌ ஜீவாத்மாவையும்‌ உடல்பொருளையும்‌ அநுப்ரவேசித்‌ 
திருக்குமவன்‌" என்று சொல்ல வேண்டுவது இங்கு விவக்ஷிதம்‌. உடலிலுள்ளானென்‌ 
பகல்‌ ஐடப்பொருளை ௮ துப்‌ரவே௫த்திருக்குமவன்‌ என்பது சொல்லிற்றாயிற்று 
ஜீவாத்மாவை அதுப்ரவேரித்‌ திருக்குமவன்‌' என்று விவ-்ஷிதமான பொருளுக்கு 

அடியேனுள்ளானென்று வாசசுமிடப்பட்டிருக்கிறது. ஆத்மா அஹமர்த்தமாகை 
யாலே என்னுள்ளானென்று சொல்லியிருக்கலாம்‌ : அப்போதும்‌ ஆக்மாவி லுள்ளா 
னென்னும்‌ பொருள்‌ தேறிவிடும்‌. ஆனால்‌ ஆழ்வார்‌ அப்படியருளிச்‌' செய்யாமல்‌ 
அடியேனுள்ளானென்றருளிச்‌ செய்திருக்கையாலே, ஆத்மாவென்றும்‌ அடியே 
-னென்றும்‌ பாயாயம்‌ - (அதாவது) ஆத்மாவுக்கு சேஷத்வமே அந்தரங்க நிரூபகம்‌ 
என்பது அழ்வார்‌ திருவுள்ளமாக அறுதியிடலாகறது. è. . ui 

48. இப்படி எம்பெருமானார்‌ நிர்ணயித்ததாகச்‌ சொல்‌ லுமை i 

யாயிருக்கவேண்டுமாகில்‌ இது அந்த ரீ பாஷ்யகார Sarda de rid er 

ஏறி யிருக்கவேணும்‌.. இல்லையாகில்‌ இந்த ஐதிஹ்யத்தி ற்கு கெளரவமில்லை. ஸரீ பாஷ்‌ 
யத்‌ தில்‌ “ஜ்கோத ஏவ* என்கிற ஸுத்ரத்தின்‌ விவரணத்தில்‌ இது தெரிவிக்கப்பட 
வில்லை. அங்கு “அயமாத்மா ஜ்ஞாத்ருஸ்வரூப ஏவ” என்று இவ்வளவே முடிவாகத்‌ 

4 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


14 ஸ்ரீ ராமாநுஜன்‌--283 


cc r186@r9€ < <-<-—|___—cectt '’ rr NEED” 
தெரிவிக்கப்பட்‌ டிருக்கிறது ஆகவே மேலே விவரித்த ஐதிஹ்யம்‌ யதார்த்தமாயிருக்‌ 2 

கத்‌ தகுதியில்லையென்று குருகுலவாஸ பாக்யமில்லாதார்‌ சிலர்‌ சொல்லுவதுண்டு. 
49, அன்னவர்களை “எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாமினிய | 

வாறே” என்கற ரீதியில்‌ விட்டிட்டு த த்வஜிஜ்ஞாஸுக்களான ஸுக்ருதிகளுக்கு மரும | 
முணர்த்துகறேனிங்கு. இந்த மஹார்த்தம்‌ எம்பெருமானார்‌ திருவுள்ள த்திலே நன்கு | 
ஊறியிருந்து தோ பாஷ்யத்தில்‌ தகுந்த இடத்தில்‌ வெளியிடப்‌ பெற்றது. கீதையில்‌ | 

(7-16.) *சதுர்விதா பஜந்தே ' மாம்‌ ஜநாஸ்‌ ஸுக்ருதி நோர்ஜுந!, ஆர்த்தோ | 
ஜிஜ்ஞாஸாரர்த்தார்த்தி ஜ்ஞாநீ ச பரதர்ஷப!% என்றவிடக்தில்‌ சங்கர பாஷ்‌ | 

யத்தை முன்னம்‌ நோக்கிப்‌ பிறகு ஸ்வாமி பாஷ்யத்தை நோக்குமின்‌. ““ஜ்ஞா$ - | 
விஷ்ஹேஸ்‌ தத்த்வவித்‌ ” என்றார்‌ சங்கராசாாயர்‌; நம்ஸ்வாமி அப்பொருளை ஒன்றாக | 
எண்ணாது * பகவச்‌ சேஷதைகரஸ ஆத்மஸ்வரூபவித்‌ ஜ்ஞாநீ?' என்று அருளிச்‌ | 
செய்துளர்‌. இப்படி ஒரிடமன்று. ஜ்ஞாநீ என வருமிடங்களிலெல்லாம்‌ இங்ஙனே | 
யருளிச்செய்கறார்‌. ஞானத்திற்கு ப்ரயோஜனம தன்னுடைய சேஷத்வத்தை | 
| 
| 
| 
| 
f 


யறிவதுதான்‌ ஏன்று ஸவாமியின்‌ திருவுள்ளம்‌ தேறுகிறது. ஆழ்வார்‌ ஸ்ரீ ஸூக்‌ 
தியில்‌ அவகாஹ்ந மில்லாமல்‌ இங்ஙனே யருளிச்செய்ய இயலாது. 
கீதாபாஷ்யத்தில்‌ மிகச்‌ சிறந்த யராஜநையொன்று. 

50 ஸ்வாமியின்‌ தோபாஷ்யத்தை ஆழ்ந்து அநுபவித்தால்‌ அதிலுள்ள MIE 
திகள்‌ பெரும்பாலும்‌ திவ்யப்ரபந்தத்தை யுட்கொண்டே அருளிச்செய்தவை 
பென்று நீச்சயிக்கலாகும்‌. க்ரந்த விஸ்தரபயத்‌ தினால்‌ தோபர்ஷ்யத்திலிருந்து முடி 
வாக ஸாரதமமான ஒன்றே யெடுத்துக்‌ காட்டி நிற்கிறேன்‌. கதை (10...10.) 
“ தேஷாம்‌ ஸதத யுக்தாநாம்‌ பஜதாம்‌ ப்ரீதி பூர்வகம்‌, ததாமி புத்தியோகம்‌ தம்‌” | 
என்‌ விடத்தில்‌ சங்கராசார்யர்‌ * ப்ரீதி பூர்வகம்‌ பஜதாம்‌ ? என்று அந்வயக்ரமம்‌ | 
காட்டி'“ப்ரீதி! ஸ்நேஹ: ; தத்பூர்வகம்‌ மாம்‌ பஜதாம்‌ இத்யர்த்த'” என்று | 
எழுதியுள்ளார்‌. இந்த அர்த்தத்தில்‌ என்ன குறை சொல்லமுடியும்‌ ? ஆனாலும்‌ | 
ஸ்வாமி 'ப்ரீதிபூர்வகம்‌ ததாமி ?” ஏன்றே அந்வயம்‌ காட்டியருளுகிறார்‌. சேதநன்‌ | 
செய்றெ பஜனத்தில்‌ ப்ரீதிபூர்வகமென்பதைக்‌ கூட்டாமல்‌ ஏம்பெருமான்‌ செய்யு 

. மருளிலே அதைக்‌ கூட்டுகிறார்‌ ஸ்வாமி; இதற்கு உண்மையான காரணம்‌ தெரியுமோ? 
திருவாய்மொழியில்‌ (8-7-8) *என்னை யாளும்‌ பிரானார்‌ வெறிதே யருள்செய்வர்‌ 
உகந்து* என்றுள்ளது. எம்பெருமான்‌ தான்‌ விஷயீகரிக்கத்‌ திருவுள்ளமான விடக்‌ 
தில்‌ அவ்யாஜமாகச்‌ செய்யுமருளை உகத்து செய்வதாக ஆழ்வார்‌ அருளிச்‌ செய்கி 
ரூர்‌ ; இப்படியருளிச்செய்த ஆழ்வார்க்கு நிர்திஷ்டதோ ச்லோகத்தில்‌ “ப்ரீதி 
பூர்வகம்‌ ததாமி'? என்னுமந்வயமே திருவுள்ளத்திலுறைந்திருக்கு மென்று ஸ்வாமி | 
நிச்சயித்து அதற்கு அநுரூபமான பாஷ்யத்தை இட்டருளிஞர்‌. இவ்வண்ணமாக 
தோபாஷ்யத்தில்‌ ஆழ்ந்து பார்த்தால்‌ மஹா நிதிகள்‌ மலை மலையாகக்‌ ர்‌ 
நித்யகரந்தத்தில்‌ நிதியான ஸுூக்தியொன்று. 

51 ஆசரர்யர--ஸ்வாமி ராமாநுஜர்‌ நவரத்நமாக வருளிச்செய்த ஒன்பது திவ்ய 
க்ரந்தங்களில்‌ சரமமென்று சொல்லப்பட்டு வருகிற நித்யக்ரந்தத்திலிறாந்து ஒரு 
நீதியை யெடுத்துக்‌ காட்டுகிறேனிங்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ தினப்படி செய்யும்‌ 
திருவாராதனத்தில்‌ ஆழ்வார்‌ ஸ்ரீஸூக்திகளை யநுஸந்தித்தே ' தலைக்கட்டவேண்டு 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரண்டு [5 


மென்‌ றும்‌. ஆழ்வார்‌ ஸ்ரீஸூக்திகளின்‌ ௮ நுஸந்தானமில்லாத திருவாராதனத்தினால்‌ 
எம்பெருமானுடைய திருவுள்ளம்‌ உகவாதென்றும்‌ ஸ்த்ஸ்ம்ப்ரதாய வ்ருத்தார்களின்‌ 
அதய்வஸாயமுள்ளது. அநுஷ்டானமும்‌ இவ்வண்ணமாகவே அநாதிகாலமாக 
எங்கும்‌ நிகழ்ந்து வருகின்றது. இதுபற்றி ஸ்வாமி யெம்பெருமானாரருளிச்செய்த 
திருவாரா தந ப்ரயோகத்தில்‌ [நித்ய க்ரந்தத்தில்‌]'-ச்ருதிஸுகை: ஸ்தோத்ரை 
ரபிஷ்டூய” என்றெ ஸ்ரீஸூக்தியுள்ளது. ஆழ்வார்களின்‌ திவ்யஸூக்திகளுக்கு '*செவிக்‌ 
கினிய செஞ்சொல்‌'' என்ற வ்யபதேசம்‌. *கேட்டாரார்‌ வானவர்கள்‌ செவிக்கனிய 
செஞ்சொல்லே” (திருவாய்மொழி 10 6.11.) என்று ஆழ்வார்‌ தாமேயருளிச்‌ 
செய்யும்படியாயிற்று, *செவிக்கினிய” என்றதற்குப்‌ பர்யாயமாகவே ஸ்வாமி 
(ச்ருதீஸுகை:) என்றருளிச்‌ செய்தது. “வைதிக ஸுூக்தை:* என்றோ வேறுவிதமாகவோ 
அருளிச்செய்யாமல்‌ இங்ஙனே யருளிச்செய்தது ஸ்வாமிக்கே அஸாதாரணமான 
கம்பீரஸ்ரணி, “ச்ருதிஸாகை; ' ஸூக்தை:” என்றும்‌ சில ஸ்ரீகோசங்களிற்‌ பாடங்‌ 
காண்கிறது. அதுவும்‌ மிகப்‌ பொருந்தும்‌. எம்பெருமானாருடைய இத்தகைய 
கம்பீரஸுூக்தி ஸரணியைப்பற்றி ஸாரமாகச்‌ லெ விஷயங்கள்‌ தெரிவிக்கிறேன்‌ 
மேலே. ஒவ்வொன்றும்‌ நிதியாக மதிக்கத்தக்கதே. i 


சரணுகதிகத்யத்தில்‌ அருமையான விஷயமொன்று 


52. ஆசாரியர_—சரணாகதிகத்யத்தில்‌ *அகலஹேயேத்யா தி! (5) சூர்ணையில்‌ “மஹா . 


விபூதே! மீமந்நாராயண! மீவைகுண்டநாத!” ஏன்ற ஸம்போதநங்களுக்குப்‌ பிறகு 
“அபார காருண்ய ஸெளசீல்ய வாத்ஸல்யெளதார்யைச்வர்ய ஸெளந்தர்ய 'ம்ஹோ 
SOS!” என்கிற ஸம்போதநத்தில்‌ வாத்ஸல்யகுணமும்‌ சேர்த்துப்‌ படிக்கப்பட்டிருக்‌ 
கச்‌ செய்தேயும்‌ மறுபடியும்‌ ( அவ்விடத்திலேயே)*ஆச்ரிதவாத்ஸல்யைக ' ஜலதே!* 
என்று மற்றோரு ஸம்போதநமும்‌ அருளிச்செய்யப்பட்டிருக்றெது. கீழுள்ள ஸம்போத 
நத்திலேயே வாத்ஸல்யகுணமும்‌ சேர்ந்திருக்கவும்‌ மீண்டும்‌ வாத்ஸல்யத்தை 
மாத்திரமிட்டுத்‌ தனிய ஒரு ஸம்போ தநமருளிச்‌ செய்திருப்பது எதற்காகவென்று 
விமர்சிக்க வேணும்‌. ழ்‌ ஸம்போதநத்தில்‌ வாத்ஸல்யத்தை ம ற்றும்பல திருக்‌ 
குணங்களோடே சேர்த்துப்படித்ததில்‌ த்ருப்தியில்லாமல்‌ வாத்ஸல்யத்தை மாத்தி 
ரம்‌ தனிப்பட எடுத்துரைக்க வேணுமென்று திருவுள்ளமுண்டாதி இங்ஙனேயருளிச்‌ 
செய்திருப்பதாக ஸ்பஷ்டமாய்த்‌:தெரிகிறது. இதை ஆராய்ந்திருக்கிறாயா? 

53 சிஷ்பள்‌--பெருவிடாய்ப்பட்டவன்‌ நீரிலே விழுந்து நீரைப்‌ பலமுகமாக 
உபயோகங்கொள்ளுமாபோலே பகவத்குணகண ர்த்தனத்திலே அத்வி£யமான 
உத்கண்டையையுடைய எம்பெருமானார்‌ அலமாப்பின்‌ மிகுதியாலே யருளிச்செய்யு 
| மதுக்கு:நாம்‌ ஒரு அடைவு தேடவேண்டுமோ? 


54 ஆசார்யர்‌--இந்த புநருக்தி வாத்ஸ்ல்ய குணத்திலே யானபடியாலே நம்‌ 


ஆசார்யர்கள்‌ இவ்விடத்தில்‌ விசேஷாவதானம்‌ :செலுத்தி வெளியிட்டிருக்சமது 
- இங்குத்‌:தெரிவிக்கலாகிறது. வெகு நுட்பமான விஷயமிது. திருவாய்மொழியில்‌ 
(6-10-10) *அதிலகில்லேனிறையுமென்று அலர்மேல்‌ மங்கையுறை மார்பா!* என்று 
ஆழ்வார்‌ பெரிய பிராட்டியாரை முன்னிம்டுத்‌ திருவேங்கடமுடையான்‌ இருவடி, 
களிலே ப்ரபத்தி பண்ணுநறெபோது அடுத்த இரண்டாமடியில்‌ எம்பெருமானை 
*நிகரில்‌ புகழாய்‌! * என்று ஸம்போ இத்‌ திருக்கிறார்‌. ஒப்பற்றவொரு திருக்குணத்தை 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


டட 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


16 ஸ்ரீ ராமாநுஜன்‌--283 


D r e CJ ௮ 
யுடையவனே யென்கிருர்‌. அந்த திருக்குணம்‌ எதுவாக இருக்குமென்று ஆராய்ந்‌ 
தால்‌ ப்ரகரணத்தை யநுஸரித்து வா த்ஸல்யமே அது - do 
திருவுள்ளம்‌ பற்றுகிறார்‌. தோஷடூயிஷ்டானை சேதநன்‌ பெரிய rai 
புருஷகாரமாக வரிப்பது எதற்காக வென்னில்‌ , தன்னுடைய தோஷங்க எக்‌ கண்டு 
எம்பெருமான்‌ தன்னை நிக்ர ஹித்தருளாமைக்காகவன்றோ ; அப்பிராட்டியினுடைய 
புருஷகாரபலத்தாலே எம்பெருமானிடத்தில்‌ முதன்‌ முதலாக எந்த திருக்குணம்‌ 

விகாஸமடைகின்‌ றதென்னில்‌ ; வாத்ஸல்யகுணமே யென்பது நிர்விவா தம்‌. 

55 வாத்ஸல்யமாவது தோஷாதர்‌சித்வமா? தோஷபோக்ய த்வமா? என்கிற 
விசாரம்‌ இவ்விடத்தில்‌ சிறிதும்‌ கொள்ளப்படவில்லை. G துவாயினுமாகுக. 
தோஷாதர்சநமே வாத்ஸல்யமென்று கொள்வோம்‌. அக்குணம்‌ எம்பெருமானுக்கு 
உள்ளதேயானானும்‌ சேதநனுடைய அபராதபாஹுள்யத்தாலே அது உள்‌ ளே 
அமுங்கிக்டெந்ததென்றும்‌, பிராட்டியின்‌ புருஷகார பலத்தாலே அது தலையெடுக்‌ 
இறதென்றும்‌ ஆசார்யர்கள்‌ கண்டறிந்து கூறுகிறார்கள்‌. _இவ்விஷயத்தை தேசிக 
னும்‌ ரஹஸ்யத்ரய ஸாரத்தில்‌ த்வயாதிகாரத்திலும்‌ மற்றும்‌ சிறு ரஹஸ்யங்களிலும்‌ 
ஸுஸ்பஷ்டமாக வெளியிட்டுள்ளார்‌. *நிகரில்புகழாய்‌!* என்கிற ஆழ்வார்‌ ஸ்ர்ஸூக்‌ 
தியில்‌ விவக்ஷிதமான குணம்‌ வாத்ஸல்யமே யென்பது பிள்ளைலோகாசார்யருடைய 

. ரஹ்ஸ்யங்களோடு தேசிக ரஹஸ்யங்களோடு வாசியற எல்லாவற்றிலும்‌ விளக்க 
மாகத்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக, இத்த வாத்ஸல்ய குணத்தை ஆழ்வார்‌ நிகரற்ற 
தாகத்‌ திருவுள்ளம்பற்மின படியாலே, ஸ்வாமி ராமாநுஜர்‌ இழை மற்ற திருக்‌ 
குணங்களோடு சேர்த்துப்‌ படித்த வளவால்‌ த்ருப்‌ பெறாமல்‌ தனிபடவு5 ஒரு 
சூர்ணிகை இதற்காக இட்டருளினார்‌. இதனால்‌ ஆழ்வாரருளிச்‌ செயலில்‌ எம்பெரு 
மானார்‌ வைத்திருந்த கெளரவா திசயம்‌ விசதமாகும்‌. ப்‌ ei. 

பகவத்ராமாநுஜஸ்ரீஸ-க்திசைலி (யத்பதாம்‌ போருஹத்தனியான்‌) 

56 ஆளவந்தார்க்குத்‌ தனியனாக *யத்பதாம்போருஹேத்யாதி ச்லோகம்‌ ஸவாமி 
யருளிச்‌ செய்தது ஸுப்ரஸித்தம்‌. இது தோபாஷ்‌-பத்திலேயே சேர்ந்‌ ததா தலால்‌ 
ஸ்வாமி ஸூக்தி யென்பதில்‌ விவாத லேசமுமில்லை. இந்த ச்லோகம்‌ அமைந்‌ ருக்கு 
மழகை ஆராய்ந்தால்‌ ஸ்வா மியின்‌ உக்தி-ரணி மலோகவிலக்ஷ்ணமான தென்பதை 
அல்ப ப்ரஜ்ஞர்களும்‌ அறுஇயிடக்கூடும்‌. 155 #60 78598550 பெரி.பார்கள்‌ பரம்‌ 
பரையாக உபதேசித்துவரும்‌ அர்த்த விசேஷங்களை ஆஸ்திகர்களுக்கு உபகரிக்கிே றன்‌ 

57. “யத்பதாம்போருஹத்யாந வீத்ளள்தா சே ஜநல்மலு;, 

வன்துதரமுபய தோஹம்‌ யாமுநேயம்‌ நமாமி தம்‌.” (இது ஆளவந்தார்‌ தனியன்‌) 
இது ஆளவந்தாருடைய இரண்டு திருவடிகளை மாத்திரம்‌ சிந்திப்பதாகச்‌ சொல்ல 
வந்ததன்று; *யத்பதாம்போருஹ்‌ பதத்தினால்‌ பதினான்கு திருவடிகள்‌ உ த்தேசிச்குப்‌ 
படுகின்றன. (யத்பதாம்போருஹ) என்கிற ஆறு எழுத்துக்களுக்கு வர்ணக்ற மம்‌ 
சொன்னால்‌ பதினான்கெழுத்துக்கள்‌ தேறும்‌. யகார அகார, தகார, பகார, அகார: 
தகார ஆகார, மகார, பகார ஓகார, Gru, உகார, ஹகார 'அகார- என்‌ றாயிற்று 
வர்ணக்ரமம்‌ சொல்லும்‌ வழி. இவ்வகையில்‌ தேறுகிற பதினான்கெழுத்துக்களும்‌ 
பதினான்‌கு திருவடிகளைத்‌ தெரிவிக்கும்‌. அவை எவையென்னில்‌ : ” ஆளவந்தா 
ருடைய இரண்டு திருவடிகள்‌ தெரிந்தே யிரக்கன்றன. அவ்வாளவந்தார்‌ தமக்குப்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


_—_r—___—___mc0iimeslt@@___—_ttt_tt__t@t@tt பத EEE 
_— — ii a ன 


டிருக்கலாம்‌. அவர்களுக்கு விடையிறுக்க நம்மாலாகா து. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரண்டு 17 


பரமநிதியாகக்கொண்ட [*.நீமத்‌ ததங்க்ரி யுகவம்‌ ப்ரணமாமி. மூர்த்நார்‌ என்ற] 
தம்மாழ்வாருடைய இரண்டு திருவடிகள்‌ ; ஆக நான்கு. அவ்வாளவந்தாருடைய 
திருவடிகளை ஆச்ரயித்திருந்து ஸ்வாமிக்கு ஆசார்யர்களான பஞ்சாசார்யர்களின்‌ 
திருவடிகள்‌ பத்து. ஆக இப்‌ பதினான்கு திருவடிகளைச்‌ சந்தித்து ஸத்தை பெற்ற, 
தாகத்‌ தெரிவிப்பது இந்த ச்லோகம்‌. இதனை விவரிக்துக்‌ காட்டுகேன்‌ காண்மின்‌. 
33 யஸ்ய பதரம்போருஹே -யத்பதார்போருஹே; என்று ஸமாஸம்‌, (ஸம்பந்த 
ஸாமாந்யே ஷ்ஷ்டீ, என்று அறிக.) ஆளவந்தாருடைய திருமேனியி லுள்ள பாதார 
விந்தங்களைச்‌ சொன்னபடி. மறுபடியும்‌ “யஸ்ய பதாம்போருஹே்‌, என்றால்‌--ஆள 
வந்தார்தாம்‌ *மாதா பிதா யுவதய:* என்கிற ச்லோகத்தில்‌ “ஆத்யஸ்ய ந: குலப்‌ 
தேர்‌ வகுளாபிராமம்‌ ஸ்ரீமத்‌ ததங்க்ரியுகளம்‌ ப்ரணமாமி: மூர்த்நா*என்று 
தம்முடை u சென்னிக்கு அணியாகப்‌ பரிக்ரஹித்த தம்மாழ்வாருடைய உபயபாதங்‌ 
களும்‌ யத்பதாம்போருஹ சப்தத்தினாலேயே எளிதாகத்‌ தெரிவிக்கப்படும்‌. இப்‌ 
போது ஒவுடிக்கு அர்த்தம்‌ பரிக்ராஹ்ய பரிக்ராஹக பாவரூபமான ஸம்பந்தம்‌ 
மீண்டும்‌ “யஸ்ய பதாம்போருஹாணி யத்பதாம்போருஹாணி' 
உலகில்‌ சிஷ்யர்களைத்‌ : திருவடிகளென்றே ஸம்ப்ரதாயஜ்ஞர்கள்‌ 
ஆளவந்தாருடைய 
சொன்னபடி. 


என்று கொள்க. 
C GAL வழங்குவராதலால்‌ 
ஐந்து சீடர்களையே ஆளவந்தாருடைய திருவடிகளாசச்‌ 


54. 'பதாம்போருஹ' என்பதில்‌ இரண்டு : பதங்கள்‌ உள்ளனவன்றோ?. 
(பத. என்றும்‌, அம்போருஹ்‌ என்றும்‌.) திருவடிக்கு வாசகமான பத சப்தத்தினால்‌ 
அவருடைய சிஸ்யர்களைச்‌ சொல்லி, தாமரைக்கு வாசகமான அம்போருஹ சப்தத்‌ 
தினால்‌ அவர்களுடைய திருவடிகளைச்‌ சொல்‌ AD தென்றும்‌ கொள்ளலாம்‌. 
அம்போருஹமென்றால்‌ திருவடிகளைச்‌ சொல்லுமோ வென்னில்‌: *தாவி வையங்‌ 
கொண்ட தடந்தாமரைகட்கே *மண்விண்முழுது மளந்த வொண்டாமரை* என்றெ 
ஆழ்வார்‌ பிரயோகங்களை யறிந்தவர்கள்‌ இதில்‌ விப்ரதிபத்‌ தி பண்ணமாட்டார்கள்‌ 
“தாவி வையங்கொண்ட தடந்தாளிணை'' என்ன வேண்டு.பிடத்தில்‌. திருவடிக்கு: 
பார்யாயமாகக தாமரையையே சொல்லியிருப்பது காண்க. இந்த நடை வடமொழி 
யிலுமுண்டு: அபஹ்நு9 யலங்கார மென்பர்கள்‌. ரூபகாதிசயோக்தியுமாகும்‌. “užu 
நிலோத்பலத்வந்த்‌ வாத்‌ நிஸ்ஸரந்‌ தி சிதாச்‌ சரா:" இத்யாதி பரச்சதம்‌ காண்க. 

55. ஆகு, sa நம்மாழ்வாரையும்‌ ப்ராசார்யரான ஆளவந்தாரை 
யும்‌ ஸ்வாசார்யர்களான ஐவரையும்‌ ப்ரகாசப்படுத்தியே தனியனிட்டிருக்கு மழகு 
ஸஹ்ருதய ஹ்ருதயங்கமம்‌. குரும்‌ ப்ரகாசயேத்‌ சிஷ்ய: என்னாமல்‌ “குரும்‌ ப்ர 
காசயேத்‌ gwp” என்று மூலப்ரமாணத்தில்‌ இருக்கையாலே மஹா மேதாவிகள்‌ 
எவ்விதமாக ஆசார்ய ப்ரகாசநம்‌ யண்ணலாமோ அவ்விதமாகவே ஸ்வாமி தா pid 
தம்முடைய மேதாவைபவம்‌ விளங்க இங்ஙனே ச்லோகரத்நம்‌ தொடுத்‌ இருப்ப 
மிகவற்புதம்‌. மஹான்களுடைய திருநாவின்‌ வீறு இங்ஙனே யன்றோ இருப்பது 

26: இப்படி நுட்பமாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்படி. ஏதுக்கு. ச்லோக 
மியற்ற வேணும்‌? எல்லாரும்‌. ஸுஸ்பஷ்டமாகவே நன்கு தெரிந்து- கொள்ளும்ப 
யியற்றலாகாதோ வென்று கேட்பவர்கள்‌ யாவஜ்ஜீவம்‌ அப்படியே கட்டுக்‌ 


5 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


18 ஸ்ரீ ராமாநுஜன்‌ 283 


dj 
| 
| 
| 
| 

57, *யத்பதம்போருஜேத்யாதியான மேற்குறித்த தனியனில்‌ rego e 
மும்‌ நுட்பமாக உய்த்துணரத்‌ தக்கதுண்‌ 9: அதாவது-(பதாம்போருஹ பட்‌ | 

துட 2௫ ஆளவந்தார்‌ இருவடிகளை நிர்தேசித்திருப்பதானது ஆளவந்த 
எழுத்துக்க ; ந்து சிஷ்யர்கள்‌] தம்முடைய சிந்தனைக்கு | 
டைய ஐந்து திருவடிகள்‌ [அதாவது, PIG PP சட பே த 
இலக்கானவர்களென்றும்‌ தெரிவிக்கப்பட்டதா spa: natu | 

; - . i i சாரியர்களு s | 
டதத ந்ராக தகர்‌ என்பதற்கு ஸுூசகமாகிறது. | 
பல அனி வல்‌ ஸ்வாமிக்குத்‌ தலைமை யாசிரியர்‌ பெரிய நம்பி; அவருடைய | 
கா ug pun பபங்குசதாஸர்‌ என்பது அய TOE பல வ ன்ற என்‌, | 
நுஜாயநம:, ஸ்ரீமத்யாமுநமுநயே pu: என்ற வாக்கியங்களுக்கிடை யில்‌ டல | 

௪ தாஸாய நம? ஏன்றிருப்பது கொண்டும்‌ பெரிய நம்பியினுடைய திருநாம | 
en தாஸ ரென்பதே யென்றறியலாம்‌. பதாம்போருஹ்‌ என்றதில்‌ முதலிலுள்ள 
பகாரம்‌ பராங்குச தாஸராகிற தம்‌ முதலாசிரியரை ப்ரத்யபிஜ்ஞாபநம்‌ பண்ண | 
வல்லது என்றுணர்க | a | 

58. இதற்குமேல்‌ ஒன்று கேட்கக்கூடும்‌; 'முதலெழுத்தினால்‌ பெரிய | 
நம்பி ஸதராகிருப்போலே, மற்றை நான்கெழுத்துக்களினாலும்‌ மற்றநான்கு | 
ஆசாரியர்கள்‌ ஸுசிதர்களாகிறபடியையும்‌ காட்ட வேண்டாவோ? என்று. கேண்‌ | 
மின்‌; தலைவரான ஆசிரியரைக்‌ காட்டுமள3வே போதுமானது. ஒவ்வோராசிரியரை | 
யும்‌ இங்ஙனே காட்டியாகவேணுமென்கிற நீர்ப்பந்தமில்லை. மஹா SDE | 
சதுரர்கள்‌ இன்னமும்‌ உட்புகுந்து ஆராய்ந்து Dro To அன்த வழியும்‌ டப்‌ | 
கூடும்‌. மற்றொருகால்‌ அதுவும்‌ வெளிவரும்‌. ஆக இந்த உபபாதந ப்ரக்ரியையினால்‌ | 
எம்பெருமானார்‌ அரிய பெரிய விசேஷங்களை நுட்பமாகவே  அருளிச்செய்யுமியல்‌ 
வினர்‌ என்பதை. விவேகெள்‌ நிர்ணயிக்கக்‌ குறையில்லை. 

59  திருமாலையாண்டான்‌ திருவடிகளிலே ஸ்வாமி திருவாய்மொழிப்‌ 
பொருள்‌ கேளா நிற்கையில்‌ ',த்ரோணாசார்யர்க்கு ஏகலவ்யன்‌ போலே ஆளவந்‌ 
தார்க்கு நான்‌” என்றருளிச்‌ செய்ததாக சரித்திர நூல்களிலை ப்ரஸித்தமாக 
(வுள்ளது. இதை வேதாந்த வாசிரியர்‌ அப்படியே ஸம்ஸ்க்ருதப்படுத்தி அருளிச்‌ 
செய்தறோர்‌-“த்ரோணாசார்யஸ்ய ஏகலவ்ய இவ யாமுநாசார்யஸ்ய அஹமித்யபிப்‌ | 
ராயேண" என்று யத்பதாம்போருஹ ச்லோக வீயாக்கியானத்திலுள்ளது. | 

60. ஆழ்வார்‌ திருவடிகளில்‌ ப்ராவண்யமே வடிவெடுத்தவரான ஆளவந்தா | 
ருடைய.தி.தவடிகளைச்‌ சிந்தித்துத்‌ தாம்‌ ஸத்தை பெற்றதாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளு | 
மெம்பெருமானார்‌ ஆழ்வார்‌ சீருவடிகளிலும்‌ அவருடைய திவ்ய ஸுக்திகளிலும்‌ 

அளவந்தாரைவிட அதிசயிதமான ப்ராவண்யமுடையவரே யென்பது சீலாலிததம்‌. 

ஸ்ர்ரங்ககத்ய ஸ்ரீஸூிக்தி வீசேஷம்‌. SL: 
i 61. எம்பெருமனார்‌ அருளிச்செய்த 'ஸ்ரீரங்ககத்யத்தின்‌ ஆரம்பம்‌ [ஸ்வா திற 
-jika சேதநாசேதநஸ்குபஸ்‌திதிப்‌வ்ருத்திபேதம்‌ட%] என்பது. சேதநர்களி 
“னுடையவும்‌ அசேதநங்களினுடையவும்‌ ஸ்வரூபமென்ன, ரக்ஷணமென்ன, ப்ரவ்ருத்தி 
நிவ்ருத்‌திகளென்ன இவை , கன்னதனமாயிருக்கப்பெற்றவ்ன்‌ எம்பெருமான்‌ என்‌ 
பது மேலெடுத்த ஸ்ரீஸூக்தியின்‌ கருத்து. இதைப்பற்றி விமர்‌சித்ததில்‌, திருவாய்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்‌ திரண்டு 19 
e ——————_——_—_—_ LL  —P——1—1....__ii 
மொழியின்‌ முதற்‌! திகத்தில்‌ 4, 5, 6, ஆம்‌... பாட்டுக்களில்‌ மூறையே நம்மாழ்வாரரு 
ளிச்செய்த அர்த்தத்தையே திரட்டி *ஸ்வாத்நேத்யாதி ஸ்ரீஸூக்தியை ஸ்வாமி 
யருளிச்‌ செய்தாரென்று அறுதியிடப்படுகின்றது. 

62 அதை நன்கு விவரிக்கிறேன்‌ ; 3%நாமவனிவனுவன்‌% .. என்கிற நாலாம்‌. 
பாட்டில்‌ நாம்‌ முதலான தன்மைப்‌ பொருள்களும்‌, அவன்‌ இவன்‌. உவன்‌ என்கிற 
ஆண்பால்‌ சுட்டுப்‌ பொருள்களும்‌ அவள்‌, இவள்‌, உவள்‌ என்னும்‌. பெண்பால்‌ 
சுட்டுப்பொருள்களும்‌, எவள்‌ என்கிற பெண்பால்‌ வினாப்பொருளும்‌, அவர்‌ இவர்‌ 
உவர்‌ என்னும்‌ டலர்பால்‌ சுட்டுப்‌ பெயர்களும்‌, அது இது உது என்னும்‌ ஒன்றன்‌ 
பால்‌ சுட்டுப்‌ பொருள்களும்‌, எது என்னும்‌ ஒன்றன்பால்‌ வினாப்பொருளும்‌, நூக்குந்‌ 
தன்மையுள்ள பொருள்களும்‌, இவை. உவை அவை என்னும்‌ பலவின்பால்‌ சுட்டுப்‌ 
பொருள்களும்‌, நல்லவஸ்துக்களும்‌ கெட்ட வஸ்துக்களும்‌ எதிர்காலப்‌ பொருள 
களும்‌ இறந்தகால பொருள்களும்‌, ஆகின்ற எல்லாப்‌ பொருள்களும்‌ அந்த ஸர்‌ 
வேச்வரனேயாம்‌ (அதாவது) ஸர்வேச்வரனிட்ட வழக்கேயாம்‌ என்‌ றது. உலகத்‌ 
திலுள்ள சேதநா தேசறப்‌ பொருள்களெல்லாம்‌ இந்தச்‌ சிறிய பாட்டில்‌ உக்தி 
வைசித்திரியாலே அடக்கப்பட்டு, இவை யெல்லாவற்றினுடையவும்‌, ஸ்வரூபம்‌ பக 
வானுடைய அதனம்‌ எல்று தெரிவிக்ட்பட்டபடியால்‌ இதுதன்னையே “ஸ்வாதி ந்த்‌ 
ரிவித சேதநா சேதந ஸ்வரூப என்றார்‌ ஸ்வாமி யெம்பெருமானார்‌. 


63 இதற்கடுத்த பாட்டு அவரவர்‌ தமதமது% என்பது. இதன்‌ கருத்தாவது, 

உலகில்‌ பலவகைப்பட்ட அதிகாரிகள்‌ இருக்கின்றார்களே; அவரவர்கள்‌ தம்தமது .. 
உணர்ச்சிக்கு எட்டியபடியே ஒரோ தெய்வங்களை ஸ்வாமிகளாக வெண்ணி அச்‌ 
ரயீப்பர்கள்‌; இப்படி . அவரவர்களால்‌ தொழப்படுகன்ற அந்தந்த தெய்வங்கள்‌ 
அவரவர்கள்‌ விரும்பின பலன்களைக்‌ கொடுப்பதில்‌ குறையற்றே யிருக்கின்றன 
எதனாலே யென்னில்‌; ஸர்வஸ்வாமியான ஸ்ரீமந்‌ நாராயணன்‌ அவரவர்‌ தம்தமது 
அத்ருஷ்டாநுஸாரமாய்ப்‌.பலன்‌ பெறும்படியாக அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தர்‌ 
யாமியா யெழுந்தருளியுள்ளான்‌; அதனாலேதான்‌--என்பதாம்‌. இதனால்‌ சொல்லி 
byu தென்னென்னில்‌; உலகத்தில்‌ நடக்கிற ரகூஷணத்தொழில்‌ யாவும்‌ எம்பெரு 
மர்னுடையஜதே; பிரமன்‌ சிவனிந்திரன்‌ முதலிய இதர தெய்வங்களைக்‌ குறித்தும்‌ 
மற்றும்‌ அதிக்ஷுத்ர தெய்வங்களைக்‌ குறித்தும்‌ அவரவர்கள வழிபாடுகள்‌ செய்து 
தாம்தாம்‌ கோரின பலன்களைப்‌ பெறுவதாகக்‌ கண்டாலும்‌ அதுவும்‌ எம்பெருமான்‌ 
தானே. அத்தெய்வங்ளுக்கு உள்ளீடாக விருந்து நடத்துகிற ரக்ஷணமே யன்றி அத்‌ 
தெய்வங்களே சுதந்திரமாகச்‌ செய்து விடுகிற ரக்ஷணமன்று. என்றதாயிற்று. [*நஹி 
urap ஸாமர்த்த்யம்‌ ருதே ஸர்வேச்வரம்‌ ஹரிம்‌*] என்றும்‌, [*ந ஸம்பதாம்‌ ஸமா 
ஹாரே விபதாம்‌ விநிவர்த்தநே, ஸமர்த்தோத்ருச்யதே' கச்சித்‌ தம்‌ விநா புரு 
-ஷோத்தமம்‌*] என்றுமுள்ள பிரமாணங்களை யடியொற்றி _ யருளிச்‌ செய்ததா: 
மிது. ஆக. இந்தப்‌ பாசுரத்தின்‌ ப்ரமேயத்தையும்‌ சேர்த்துக்கொண்டு ஸ்வாதீநக்‌ 
ரிவித சேதநாசேதநஸ்வதப ஸ்திதி” என்றார்‌ ஸ்வாமி, [ஸ்திதியாவது ரக்ஷணம்‌.] 
,சேதநாசேதந ரக்ஷணத்தையும்‌ தன்னதீனமாக வுடையவனென்கை. 

64 இனி, இதற்கடுத்த ஆறாவது பாட்டு*நின்‌ றனரிருந்தனர்‌* என்பது. இப்பாட்‌ ; 
டின்‌ கருத்தாவது, நிற்பவர்கள்‌ இருப்பவர்கள்‌ கடப்பவர்கள்‌ திரிபவர்கள்‌ ஆக 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


20 ஸ்ரீ ராமாநுஜன்‌--283 


ப்படிப்பட்ட ப்ரல்ருத்தி 2லர்களும்‌, நில்லாதவர்கள்‌. இராதவர்‌ கள்‌ Arg 
து i இப்படிப்பட்ட நிவ்ருத்தி சீலர்களும்‌ எம்பெருமானிட்ட 
வழக்கே என்பதாம்‌. இதில்‌, ப்ரவ்ருத்தி சீலர்களையும்‌, நிவ்ருத்தி geuri கனை ய்‌ 
சொல்லியிருந்தாலும்‌ அவர்கள்‌ இங்கு விவசுகிதர்களல்லர்‌; 8ழ்‌ *நாமவனிவனுவன்‌ 
என்றெ பாட்டிலே தர்மிகளான ஸகலத்தையும்‌ சேரப்‌ பிடித்தெடுத்து அவர்கள்‌ 
யாவரும்‌ எம்பெருமானிட்ட வழக்கே யென்பது சொல்லி முடித்த விஷயமாதலால்‌ 
இப்பாட்டு அத்தோடு புநருக்தமாகக்‌ கூடாது; அதில்‌ சொல்லப்படாத விஷயமே 
இங்குச்‌ சொல்லப்பட்ட தாக வேண்டும்‌; ஆகவே, ப்ரவ்ருத்‌தி நிவ்ருத்‌ திமான்கள்‌ 
எம்பெருமானிட்ட வழக்கு என்று சொல்லுகிற விப்பாசுரமானது, அவரவர்களின்‌ 
ப்ரவ்ருத்தி நிவ்ருத்திகளாதிற தருமங்கள்‌ எம்பெருமானிட்ட வழக்கே என்று சொல்‌ 
லிற்றாயிற்று. 

65 இப்போது, நின்றனரிருந்தனரித்யா திக்குப்‌ பொருள்‌--ரிற்றல்‌ இருத்‌, 
தல்‌ இடத்தல்‌ தரிதலாகிற ப்ரவ்ருத்திகளும்‌, நில்லாமை இராமை இடவாமை திரி 
யாமையாகிற நிவருத்திகளும்‌ . எம்பெருமான தனமே. யென்கை யல்லது Gumi w. 
இது ஸகலபூர்வாசார்ய வ்யாக்கயொன ஸித்தம்‌. ஆக இந்தப்‌ பாசுரத்தின்‌ 
ப்ரமேயத்தையும்‌ சேர்த்துக்கொண்டு “ஸ்வ” £5 த்ரிவிதரேதநாசேதந ஸ்வகுப ஸ்திதி ப்ரல்ருத்‌ 8 
Cusi” என்றருளிச்‌ செய்தார்‌ ஸ்வாமி, எனவே, திருவாய்மொழிப்‌ பாசுரங்கள்‌ 
மூன்றின்‌ ஸாரார்த்த ஸங்க்ரஹமாக 3ன்வாதீநேத்பாதி சூர்ணேயை எம்பெருமானார்‌ 
அருளிச்செய்தா ரென்றதாயிற்று. e பதத 


Bi rst சூடரவதம்ஸ விசேஷம்‌. 

66 ஸ்வாமி யருளிச்‌ செய்த சரணாகதி கத்யத்தில்‌ *அதிலஹேய ப்ரத்யநீக* 
இத்யாதியான பெரிய சூர்ணையில்‌, திவ்‌ய ரூபவர்ணனம்‌, திவ்யகுண வர்ணனம்‌, 
இவ்யயூஷண வர்ணனம்‌, திவ்யாயுத வர்ணனம்‌, திவ்ய மஹிஷீ வர்ணனம்‌ முத 
லான பல வர்ணனக்கள்‌ ஆச்சர்யமாகச்‌ செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள்‌ திவ்ய 
பூஷண வர்ணன பரமான Kwarda Ais விசித்ராநந்தேத்யா நி வாக்கியத்தில்‌ “A 
மதுட தடாவதம்ள ' என்றுள்ள ஸ்ரீ ஸுக்தியின்‌ ஆழ்பொருளைப்‌ ' பற்றிச்‌ றிது 
விமர்சப்போ மிங்கு. i 

67 குறிக்கொள்க, கிரீடமென்றும்‌ மகுட மென்றும்‌ சூடாவதம்ஸமென்றும்‌ 
தனித்தனியாக மூன்று சொற்கள்‌ இருந்தாலும்‌ இவை மூன்றும்‌ இருமுடியிலணி 
யும்‌ ஆபரணத்தையே சொல்லும்‌. அந்த ஆபரணம்‌ ஒரே விதமாக இருப்பதில்லை: 
திருவபிஷேக மென்றும்‌, கொண்டை யென்றும்‌, தொப்பார மென்றும்‌ மூன்று 
விதமாக வழங்கி வருவதுண்டாதலால்‌ _ அம்மூவகைத்‌ திருவாபரணங்களுக்கும்‌ 
வாசகமாக கிரீடமென்றும்‌ மகுடமென்றும்‌ சூடாவதம்ஸ மென்றும்‌ மூன்று 
பதங்கள்‌ - இங்கு ப்ரயோகிக்கப்பட்டன வென்னலாம்‌. முக்கியமாயும்‌ உபதேச 
பரம்பராப்ராரப்தமாயுமுள்ள ரஸ்யரஹஸ்யார்த்த மொன்று இங்கு அறியவேண்‌ 
Da துண்டு. தம்மாழ்வாருடைய இவ்யஸூக்தியொன்றைத்‌ திருவுள்ளம்பற்றியே 
“கி ட மகுட சூடாவதம்ஸ” என்று மூன்று சிரோபூஷணங்களைப்‌ பேசியுள்ளார்‌ 
எம்பெருமானார்‌. ARA i 


| 
| 


A 


* CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


அதது 5 2 1 உரல்ல ௮௮2 ௮௧ IA E 
D- Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரஸ்டு 21 


n 68 அந்த திவ்ய ஸூக்தி யெநுவென்னில்‌, திருவிருத்த,த்தில்‌ *பாரளந்த பேர 
ரசே! எம்விசும்பரசே! எம்மை நீ த்து வஞ்சித்தோரரசே! *. என்றுள்ள பாசுரம்‌. 
: இநில்‌, அரசே! அரசே! அரசே! என்று மூன்று விசை விளித்தருஞூருர்‌. பாரளந்த 
பேரரசே! என்பதனால்‌, உலகளக் பிற வியாஜத்தினல்‌ ant தலையிலும்‌ இரு 
வடியை வைச்சையாகி ற ஸெளலப்யகுணம்‌ o 'நுபவிக்கப்பட்டது. விசும்பரசே? 
எ WISA நித்யஸூ “நாதத்வமாகிற ` பரக்வம்‌ அதுபவிக்கப்பட்டது. எம்மை 
நீத்து வஞ்சிந்தோரர(ே! என்பதனால்‌ தம்மோடு ஸம்ச்லேஷே விச்லேஷங்கள்‌ 
பண்ணிப்‌ போருகையாகிற ப்ரணயித்வகுணம்‌ அநுபவிக்கப்பட்டது. ஆக, ஸெளலப்‌ 
ய தீதுக்காகக்‌ கவித்த முடியும்‌, பரத்வக்துக்காகக்‌ கவித்த"மூடியும்‌ ப்ரணயித்வத்துக்‌ 
காகக்‌ கவித்த முடியுமாக மூன்று முடிகள்‌ நம்மாழ்வாரால்‌ எம்பெருமானுக்குச்‌ சூட்‌ 
டப்பட்டனவாயின “இவ்விஷயம்‌ ஆசார்யஹ்ருதயத்‌ தில்‌““பாரளந்த வென்னும்‌'மூன்று 
மூடிக்குரிய இளவரசுக்கு"' என்பதனால்‌ காட்டப்பட்டுள்ளது. இங்ஙனே எம்பெரு 
மானுக்கு மூன்று ஸாம்ராஜ்யாபிஷேகம்‌ ஆழ்வார்‌ இருவுள்ளத்‌ இனால்‌ நேர்ந்திருப்‌ 
பதைத்‌ திருவுள்ளம்‌ பற்றியே ஸ்வாமி யெம்பெரு மானார்‌ Af, மகுட சூடாவதம்‌ 
ஸமென்கிற மூன்று சொற்களாலே மூன்று முடிகளை யருளிச்செய்தாரென்று 
திண்ணமாகக்‌ கொள்ளக்கடவது, + ்‌ 
69 இனி, இதில்‌ ஒரு சிறிய கேள்வியுண்டாகும்‌; ப்ரணயித்வகுணமென்பது 
ஸெளலப்ய குணத்திலே அந்தர்ப்பவியாதோ? அதைத்‌ தனிப்படச்‌ சொல்லி அதற்‌ 
காக வொரு திருவபிஷேகம்‌ சூட்டினதாகச்‌ சொல்ல வேணுமா? என்று; இதற்குக்‌ 
கேண்மின்‌; அந்தரங்க பக்தர்களிடத்தில்‌ அஸாதாரணமாகக்‌ காட்டும்‌ ப்ரணயித்வ 
குணத்தை ஸர்வ ஸ்ரதாரணமான ஸெளலப்யகுணத்‌ திலே அந்தர்ப்பவித்ததாகக்‌ 
கொள்ளுவது பொருந்தாது. ஸீ பாஷ்ய மங்கள ச்லோகமான *அலெபுவநஜன்மேத்‌ 
யாதியில்‌ முதல்‌ பாதத்தில்‌ ஸ்தேமசப்தத்‌ தினால்‌ ரக்ஷணம்‌ சொல்லப்பட்டிருக்கச்‌ 
செய்தேயும்‌ மீண்டும்‌ இரண்டாவது பாதத்தில்‌ *விநத. விவிதபூ 5 வ்ராத ரக்ஷ 
சொல்லப்பட்டிருக்கின்‌ றது. இது தனிப்படச்‌ சொல்லவேணுமோ 9 முதல்‌ பாதத்‌ 
தில்‌ சொன்ன. ஸ்தேம சப்தார்த்தமான ரகஷணத்திலேயே இதுவும்‌ அந்தர்ப்‌ 
பவியாதோ ? என்று கேட்டால்‌ * அது ஸாமாந்ய ரக்ஷணம்‌ சொன்னபடி, இது 
விசேஷ ரக்ஷணம்‌ சொல்லுசிறபடி' என்று ஸ்மாதானம்‌ சொல்ல ப்ராப்த 
மாகிறது. புபுக்ஷக்களின்‌ ரக்ஷணம்‌ வேறாய்‌, முமுக்ஷுக்களின்‌ ரக்ஷணம்‌ வேறா 
யிறே யிருப்பது. அது போலவே %உண்டியே உடையே உகந்தோடுமிம்மண்ட 
லத்தாரிடத்தில்‌ காட்டும்‌ Awr யமும்‌ % உண்ணு rry பருகு நீர்த்‌ இன்‌ 
னும்‌ வெற்றிலையுமெல்லாங்‌ கண்ண சனம்பெருமானென்‌3 யிருக்கு மாழ்வார்‌ போல்‌ 
வார்‌ பக்கலிலே காட்டும்‌ ஸெளலப்யமும்‌ நெடுவாசி பெற்றதாகையாலே ஒன்றாய்‌ 
விடாது. அதற்கு ஸெளலப்யமென்று பெயர்‌; இதற்கு ப்ரணயித்வமென்று பெயர்‌. 
ஆகவே மூன்று இருக்குணங்களுக்கான ஸாம்ராஜ்யாபி3ஷகத்துக்காக எ ௰்பெருமா 
ரிட்டருளின இ டமகுட சூடாவதம்ஸங்களாகிற மூன்று முடிகள்‌ மிகப்பொருந்தும்‌. 3 
ஸ்ரீபாஷ்யமங்களச்‌ லோக விவரணம்‌. 


79. . “அலைபுவந ஐந்மஸ்தேமபங்கா திலீலே விநத விவித பூசுவ்ராத ரக்ஷ 
தக்ஷ, ச்ருதிசிரஸி விதீப்தே ப்ரஹ்மணி ஸ்ரீநிவாஸே பவது மம பரஸ்மிந்‌ சேமுஷீ 
3 6 i i 


தனு 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
22 ஸ்ரீ ராமாநுஜன்‌--283 


ccc R 
பக்திரபா. இது ஸ்ரீ பாஷ்யத்தின்‌ மங்கள ச்லோகம்‌. இது எம்பெருமா 
னுடைய துதியாக அமைந்திருப்பது போலவே நம்மாழ்வாருடைய துதியாகவும்‌ 
அமைந்திருக்கன்றது. இதை நாம்‌ ஏ OLOF சொல்லாம ல்‌ இய ற்கையாகவே 
அமைந்ததென்று ரஸிகர்கள்‌ உணருமாறு நிரூபிக்கறோம்‌ [அகிலபுவதஜன்மஸ்தே 
பங்காதிலீலே] அஒலொநாம்‌ “புவநாநாம்‌” ஜன்மஸ்தேம பங்காதிகளை லீலையாகவுடைய 
வன்‌ பரமபுருஷன்‌ என்பது ஒரு பொருள்‌. புவநஸ்தேம பங்காதிலீல: (பரமபுருஷ:) 
அலம்‌ யஸ்ய! ஸ:- என்று நம்மாழ்வார்பரமான பொருளில்‌ விக்ரஹமாகக்‌ கடவது 
“வாஸுதேவஸ்‌ ஸர்வமிதி ஸ மஹாத்மா ஸ்‌ஈதுர்லப:;'* என்று கதையில்‌ கூறின 
படி வாஸுதேவனையே தாரகபோஷக போக்யங்கள்‌ எல்லாமுமாகக்‌ கொண்டவர்‌ 
நம்மாழ்வார்‌ என்கை. * உண்ணுஞ்‌ சோறு பருகுநீர்‌ தின்னும்‌ வெ ற்றிலையுமெல்லாங்‌ 
சண்ணனெம்‌ பெருமான்‌" என்கற திருவாய்மொழிப்‌ பாசுரத்தில்‌ தமக்கு-அகலமும்‌ 
எம்பெருமானே யென்பதை ஆழ்வார்தாமே கண்டோக்தியாகக்‌ கூறியுள்ளார்‌. 


71. மற்றொருபடியாகவும்‌ கேண்மின்‌. அதில என்பதை புவனத்திற்கே 
விசேஷணமாக்கி, அதிலபுவநஜன்மஸ்தேம பங்கங்களுக்கு ஆதியானவன்‌-— காரண 
பூதனானவன்‌ எம்பெருமான்‌; தேத ஸஹ லீலா யஸ்ய ஸ:--அகலபுவநஜன்மஸ்தேம 
பங்காதியான எம்பெருமானோடு லீலையை--விளையாட்டைச்‌ செய்தவர்‌ நம்மாழ்வார்‌: 
திருவாய்மொழி ஆரும்பத்தில்‌ இரண்டாம்பதிகமான மின்னிடை மடவார்கள்‌என்று 
தொடங்கும்‌ பதிகத்தில்‌ “என்னுடைய பந்துங்கழலும்‌ தந்துபோகு நம்பி” என்பது 
முதலான : பாசுரங்களினால்‌. எம்பெருமானுக்கும்‌ ஆழ்வார்க்கும்‌ லீலை நடந்தமை 
உணரத்தக்கது. ` i டப்‌ 

72. [விநதவிவித பூதவ்ராத ரகைகத்கே] *காக்குமியல்வினன்‌ கண்ணபெருமான்‌ 
என்றபடி விநதர்களான ஸகலப்ராணிகளையும்‌ ரக்ஷிப்பவன்‌ எம்பெருமான்‌. அவன்‌ 
எப்படி. ரக்ஷிக்கிறானென்றால்‌ * வண்புகழ்நாரணன்‌ திண்கழல்சேரே* என்று ஆழ்வார்‌ 
உபதேசித்தபடி தன்‌. திருவடிகளை வணங்கினாரை ரக்ஷிக்கன்றான்‌. அந்தத்‌ திருவடி 
நிலை ஸீ சடகோபனென்று பேர்‌ பெற்றுள்ளது, “ஜகதாம்‌ அபிரக்ஷணே த்ரயாணாம்‌ 
அதிகாரம்‌ ராணிபாதுகே!] வஹந்த்யோ யுவயோ?'” என்று பாதுகாஸஹஸ்ரத்தில்‌ 
கூறினபடி விநதவிவிதபூதவ்ரா தரக்ஷணம்‌ பாதுகையினுடையதேயா தலா லும்‌ அந்த 

பாதுகை ஸ்ரீசடகோபனென்று பேர்பெற்று ஆழ்வாரிற்காட்டில்‌ வேறுபட்ட தல்லா 

மையாலுல்‌ இந்த விசேஷணம்‌ ஆழ்வார்க்குப்‌ பிபாருந்தத்‌ தட்‌ டில்லை. 
x 73. விததவிவீதபூதேத்யா தியா ன இந்த விசேஷணம்‌ தனிப்படவேணுமோ? 
ne பலன்‌ லை வம்ப cia இது சேரக்கூடியது 
'த்தாலேயாதலால்‌- 


nt படட a 3 என்று சிலர்‌ 
கேட்கக்கூடும்‌. இங்கு ஸம்ப்ரதாய நுட்பமொன்று உணர வேணும்‌. ஆழ்வார்‌ 
இருவாய்‌ மொழியில்‌ பத்துடையடி யவர்க்‌ களியவனெல்‌ D பாசுரத்திற்க்கடுத்தபா x 


ரத்தில்‌ *' வீடாந்‌ தெளிதரு நிலைமையதொழிவிலன்‌”' 
மோக்ஷப்ரதத்வத்தைத்‌ தனிப்பட ஒரு லக்ஷணமாக அரு 
அதை அடியொற்றியே எம்பெருமானார்‌ இங்குத்‌ 'தனிப்பட இரண்டாவதுபாதத்‌ 
a ர்‌ செய்தபடி. ஆளவந்தாரும்‌ ஸ்தோத்ரரத்னத்‌ 
“a வச்‌ தாநாம்‌?? ஏன்று தாடங்கும்‌ சுலோகத்‌ ல்‌ “ஐக்‌ கு ப்‌ 


என்று மோக்ஷப்ரதானத்தைத்‌ தனிப்பட அருளிச்‌ செய்தாராயிற்று 


என்று பரமபுருஷனுக்க 
ளிச்‌ செய்திருக்கையாலே 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


டட cc வ 


ன்பு “ஸம்ஸரரவிமோசன 3 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


எம்பெருமானாரெண்பத்திரண்டு i 23 


aike AERA ir எத்த இந்த _விசேஷணத்தில்‌ (விவித) என்றும்‌ (வ்ராத) 
யிலும்‌ தத்வமகையி லும்‌ பணிக்க விச த்‌ Sh க்‌ ப்‌ 
இற்கு வனி ஷார்த்த ம விவரிக்கப்பட்டிருப்பதை. 
75. [ச்குகிரிரஸி விஜப்தே] GATE எம்பெருமான்‌ வி£ப்தனாயிரு:ப-1து போல 
ஆழ்வாரும்‌ விதீப்தராயிருக்கின்றார்‌; எங்ஙனேயென்னில்‌: %தத்‌ விப்ராஸோ விபந்‌ 
த்‌ குக லை ஸமிர்ததே% என்கிற: ச்ருதிசிரோவாக்யம்‌ ஆழ்வாரை 
வக்ஷித்தே அவதரித்தது. விப்ராஸ: என்றது விப்ரா: என்றபடி. [தேவா: என்‌ 
பது தேவாஸ்‌: என்றுவருவதுபோல.]%த சூத்ரா பகவத்‌ பக்தா விப்ரா பாகவதாஸ்‌ 
ஸ்ம்ருதா: ஸர்வவர்ணேஷ தே சூத்ரா யே ஹ்யபக்தா ஜநார்தநே% என்ற ப்ரமா 
ணத்தின்படி ஆழ்வார்‌ லிப்ரர்‌. [விபந்பவ:] £பண-ஸ்துதெள' என்கிறதாதுவடியா 
கத்தோன்‌.றியபதம்‌இது. விசேஷமாகத்‌ துதிப்பவர்‌ என்றபடி. இஃது ஆழ்வார்க்கு 
மிகப்‌ பொருந்தும்‌. [ஜாக்ருவாம்ஸ;] பரமபதத்தில்‌ கண்ணுறங்காதிருப்பது பெருமை 
யன்று; ஆழ்வார்‌ *கண்ணாரக்கண்டு கழிவதோர்‌ காதலுற்றார்க்கு முண்டோ கண்கள்‌ 
துஞ்சுதலே* என்றும்‌ கங்குலும்‌ பகலுங்‌ கண்துயிலறியாள்‌* என்றுமருளிச்செய்த 
படியே இந்நிலத்திலும்‌ கண்ணுறங்காதவராதலால்‌ (ஜாக்ருவாம்ஸ:) என்பது ஆழ்‌ 
வாரையே குறிக்கும்‌. 

76. அந்த ச்ருதிசிரோவாக்யத்தில்‌ (இந்ததே) எண்றுமட்டுமிராமல்‌ (ஸமித்ததே 
என்றிருப்பதை நோக்கியே ஸ்வாமியெம்பெருமானார்‌ (ச்றாதிசிரஸி gus) என்‌ 
னாமல்‌ (வீதீப்தே) என்றுவிசேஷித்தருளிச்செய்தபடி. à 

77. (ச்ருதிரிரஸிவிதீப்தே) - என்றதை மற்றொருபடியாகவும்‌ (ஆழ்வார்விஷ்‌ 
யத்தில்‌) நிர்வஹிக்கலாம்‌. எங்ஙனேயென்னில்‌, ச்ருத்யாம்‌ 8ப்த;, ச்ருதிரஸி AZE 
த: -ச்ருதியாகிறத திருவாய்‌ மொழியாகிற த்ரவிட வேதம்‌; அதில்‌ Biz: 
பதிகந்தோறும்‌ (குருகூர்ச்‌ சடகோபன்‌) என வருதலால்‌ திருவாய்‌ மொழியில்‌ விளங்‌ 
குகின்ராரா.ழ்வார்‌; இனி. ச்ருதிரஸ்ஸாவது கண்ணிநுண்‌ : சிறுத்‌ தாம்பு; திருவாய்‌ 
மொழியநுளந்திக்கும்‌. போதெல்லாம்‌ அதன்‌ முடிவில்‌ மதுரகவி சொன்ன சொல்‌ 
நியமேந அநுஸந்திக்கப்பட்டு வருதலால்‌ அப்பிரபந்தத்தை ச்ருதிரெஸ்ஸென்பது 
பொருந்தும்‌; அதில்‌ விசேஷேண தீப்தர்‌ ஆழ்வார்‌. அப்பிரபந்தம்‌ முழுவதும்‌ 
ஆழ்வாரையே தெய்வமாக வைத்துப்‌ பாடப்பட்டதாகையாலே. 

78. (ப்ரஹ்மணி] “நம்மாழ்வார்‌ பெரிய திருவந்தாதி யென்கிற தம்முடைய 
புகுந்தென்னுள்ளாய்‌--அவீவீன்றி, யான்‌: பெரியன்‌ நீ பெரியையென்பதனை யாரறி 
வார்‌? ஊன்பருகு நேமியாயுள்ளு.'' என்றெ. பாசுரத்தில்‌ -ப்ரஹ்மமென்று பேர்‌ 
பெற்ற எம்பெருமானையும்‌ தம்‌ முன்னே (ஒரு மூலையில்‌ அடக்கிக்‌ கொண்டிருக்கிற 
தாமே பரப்ரஹ்ம மென்று ஸ்தாபித்து வைத்தார்‌. ஆகவே ஆழ்வார்க்கே ப்ரஹ்ம 
சப்தார்த்தம்‌ முக்கியமாகிறது. 

79. [ஸ்ரீநிவாலே] *அகல$ல்‌ லேனிறையுமென்று அலர்‌ மேல்‌ மங்கை யுறை 
மார்பனுகையாலே எம்பெருமான்‌ ஸ்ரீநிவாஸனாரறான்‌ ; ஆம்‌ வார்‌ எங்ஙனே ஸ்ரீமானா 
கிறாரென்னில்‌ : “n து நாசுவர: ஸ்ரீமாந்‌” என்று கஜேந்திராழ்வானை ஸ்ரீமானென்‌ 

. றது போலவும்‌, “அந்தரிக்ஷகத: Sur” என்று விபீஷணாழ்வானை ஸ்ரீமானென்‌ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


24 ஸ்ரீ ராமாநுஜன்‌-- 283 


TE 
றது போலவும்‌, ‘aste லக்ஷ்மி ஸம்பந்த: என்று இளை ய பெருமாளை Suor 
னென்றது போலவும்‌ * ஒழிவில்‌ கால மெல்லா மடனாய்‌ மன்னி வழுவிலாவடிமை 
செய்யவேண்டுநாம்‌£ என்றுபாரித்த ஆழ்வாரையும்‌ ஸ்ரீமானென்னக்‌ குறையில்லை. 
80. [பக்திதபா Czy} பவது] “நின்காதலையருளெனக்கு'? என்ற திருமங்கை 
யரழ்வாரைப்‌ போலவும்‌, “£பகவந்‌! பக்திமபி ப்ரயச்ச மே” என்ற ஆளவந்தாரைப்‌ 
போலவும்‌ (பந்தி: பவது) என்னாமல்‌ *பக்திரூபா சேமுஷீபவது' என்றருளிச்‌ செய்தது 
"மயர்வற மதிநலமருளினன்‌” என்கிற ஆழ்வார்‌ பாசுரத்தை அடியொற்றியே. (மதி 
நலமருளினன்‌) என்ற விடத்து மதியையும்‌ நலத்தையும்‌ அருளினன்‌ என்று கொள்‌ 
ளும்‌ பொருளை விட, நலமான மதியையருளினன்‌-— பக்திருபாபந்நமான ஞானத்தை 
யருளினன்‌ ; முளைக்கும்‌ போதே வயிரம்‌ பற்றி முளைக்கும்‌ பதார்த்தம்‌ போலே 
உபக்ரமமே பக்திதசையாம்படியாக அருளினன்‌ என்று இங்ஙனே பொருளை ஸ்வாமி 
இநவுள்ளம்‌ பற்றினமை தோற்ற (பக்திரபா சேமுஷீ பவது) என்றருளிச்‌ 
செய்தபடி. இங்கே ஈட்டு ஸ்ரீ ஸு 5திஸேவிக்க. 

81. ஆச, ஸ்ரீபாஷ்யோ பக்ரமம்‌ நம்மாழ்வாரை யநுஸந்தித்துக்‌ கொண்டே 
யானாப்‌ போலே ஸ்ரீபாஷ்யம்‌ தலைக்கட்டினதும்‌ நம்மாழ்வாரை யநுஸந்தித்துக்‌ 
கொண்டேயாகிறது. எங்ங3ன யென்னில்‌ ; *'ஸூத்ராப்யாஸ : சாஸ்த்ர பரிஸ 
மாப்திம்‌ த்யோதய நீதி ஸர்வம்‌ ஸமஞ்ஜஸம்‌” எனபது நிற்க, “'வாஸு தேவஸ்‌ 
ஸர்வமிதி w மஹாத்மா ஸுதுர்லப இதி" என்கிற மீஸுக்தியோடே ஸூத்ரபா 
qu ஸமாபனமாயிற்று. .வாஸுதேவஸ்‌ ஸர்வமித்யாதி தா ச்லோகத்திற்கு சங்‌ 
கராசாரியர்‌ பண்ணின பொருளைத்‌ தள்ளி [அதாவது, இதம்‌ ஸர்வம்‌ வாஸ. 
தேவ: என்றெ பொருளைத்‌ தவிர்த்து] 'மம' ஸர்வம்‌ வாஸு தேவ; என்று 
ஸ்வாமி பாஷ்ய மிட்டருளினது *உண்ணுஞ்‌ சோறு பருகுநீர்‌ தின்னும்‌ வெற்றி 
லையுமெல்லாங்‌ சண்ணனென்கிற ஆழ்வார்‌ பாசுரத்தை யடியொற்றியே யென்பது 
கழே விவரிக்கப்பட்டுள்ளது. ஆக ஆழ்வாரை ஸ்மரித்தே ஸ்ரீபஷ்யம்‌ தலைக்கட்டிற்று. 
Se esso மீஸூக்திக்கும்‌ முன்னே “ந ௪ பரமபுருஷஸ்‌ ஸத்ய 

LE ஜீஞாநிநம்‌ லப்த்வா கதாசித்‌ ஆவர்த்தயிஷ்யதி” என்ற 
ரூளிச்‌ செய்ததானது “ரஸோ வை ஸ:, ரஸம்‌ ஹ்யேவ;அயம்லப்த்வாநந்‌ பவதி?” 
என்றெ உபறிஷ்‌ த்தில்‌ (அயம்லப்த்வா) என்றிருப்பதோடு பொருந்தா 50 தன்று 
நினைக்கலாயிருக்கச்‌ செய்தேயும்‌, ‘ £யானொட்டி யென்னுளிருத்துவமெல்‌ é 

ப CRI + ; பு ருத்துவமென்றிலன்‌ 

தாஜெட்டிவந்து என்றும்‌ “என்னில்‌ முன்னம்‌ பாரித்துத்தானென்னை ன்பம்‌, 
இனன்‌”? என்றுமுள்ள ஆழ்வார்‌ பாசுரங்களை யடியொற்றியேயாதலால்‌ sa 
ஸ்ரீஸூக்தியாலும்‌ ஆழ்வாரை யநுஸத்திக்தாராயி ற்று. San sa ச 
ஸ்ர்மதுபயவே, முதலியாண்டான்‌ 
ஸ்ரீசைலாசாரீயஸ்வாமியின்‌ ஷஷ்ட்யப்த 
பூர்த்திமஹோத்ஸவ வித்வத்ஸத 
ஸ்ஸில்‌ விஜ்ஞாபிச்த எம்பெரு 
ருமானா ரெண்பத்திரண்டு 
முற்றுப்பெற்றது. 


_— சவகமாக 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


(1 


_—r__r-—_—rrrr iI ___________— _____—___—___m_mnrs1—__——r____T—_____———1z1t888[tmm 


A 


. adi Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. È 


மீராமாநுஜன்‌-—283 25 


io giunta முதலியாண்டான்‌ ஸ்வாமியின்‌ a 
PR UWS AS மஹோத்ஸவ எவபவம்‌ 


ஸீ ராமா நுஜன்‌ 281 ல்‌-பிரகட்னம்‌ செய்திருந்த்ப ; $ 
na ; டு...ஸ்ரீமதுபயவே.. (வர்‌ 
மான மு தலியாண்டான்‌ பெரியவர்‌. ஸ்ரீ. குமார ஸ்ரீசைலா.சார்ய ஸ்வாமிக்கு ல்ல 
தாண்டுநிை றவு மஹோத்ஸவம்‌ பெருமாள்கோயில்‌ திருமாளிகையில்‌ வெகு சிறப்பாக 


தடைபெற்றுத்‌ தலைக்கட்டிற்று. *சீராரும்‌-சித்திரையில்‌ சித்திரை நாளில்‌ திருவ 
வதரித்த ஸ்வாமிக்கு இந்த மஹோத்ஸவம்‌ 10 நாள்‌ : நடைபெறுவதர்க' நிச்சயிக்கப்‌ 
7 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


26° மீராமாநுஜன்‌--283 

— È: — . . e ட p 

"மருந்‌ i ஹோ. ஸவம்‌ குறுக்கிட்டபடியால்‌ ஏழு. 
பட்டிருந்தது. எம்பெருமானுடைய. DATE MAN 
ஜல்‌ மட்டுமே இந்த மஹோத்ஸவம்‌ நடத்த நேர்ந்தது. இது நடை பெற்ற விதம்‌ 
பரம விலக்ஷணமாயிருந்தது. 'நம்‌ பெருமாள்‌ ஸன்னிதி, ஸ்ரீவில்லிபுத்‌ தூர்‌, மதுரை, 
திருக்கண்ணபுரம்‌, துருவிந்தளூர்‌,* திருவல்லிக்கேணி - முதலான “திவ்ய -தேசங்களி 


ri 
ட 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangortri. Y 
È 
1 
| 
i 
i 
1 
1 
ர 
| 
| 


வந்திருந்து அ8தியும்‌ பாராயணம்‌ செய்தனர்‌. 
பம்‌ பான்‌ க அச்ரஹாரங்களிலிருந்தும்‌ 
RN வ்‌. மங்களுக்கு மேல்‌ எழுந்தருளியிருந்து அருளிச்‌ 
செயல்‌ வேவித்தார்கள்‌. தத்யாராதன கோஷ்டியின்‌ வைபவம்‌ E e 
தோறும்‌ புகல்‌.மூன்று மணிக்கு மேல்‌ வித்வத்ஸதஸ்ஸு நடைபெற்றது. i 

(வித்வத்ஸ்தஸ்ஸில்‌ அந்வயித்த வித்வா ன்கள்‌ நாளடைவில்‌ தெரிவிக்கப்படுிறோர்கள்‌) 


லிருந்து வேதபாராயண ஸ்வாமிகள்‌ 
அனேக 'திவ்யதேசங்களிலிருந்தும்‌ 
அத்யாபகஸ்வாமிகள்‌ அறுபது தருநா 


ஸ்ரீ உவே. திருக்கண்ணபுரம்‌ கனபாடி, செளரிராஜய்யங்கார்‌ 
sa பிள்ளை லோகம்‌ பாஷயகாரா' சாரியர்‌ 
ழ்‌ பிள்ளை லோகம்‌ ஸ்தல. சயனமையங்கார்‌ 


ri ARV, Geogr SAN ஐயங்கார்‌ ண ரப a y: V.g ஈமாதுஜ ட்‌ 
வ்‌ ஸஸ்ரீ.பெரும்பூதூர்‌, தேத, ரக்கரர்மர்‌ நுஜர ] 


ச்ரரியர்‌ -1 


ட்‌ 
லு 


` CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


n ஸ்ரீரங்கம்‌ பார்த்தஸார தி ஐயங்கார்‌. 


A i 1 x 7S 5 . மில்லாமையால்‌ வி வத்‌! 
ஏழாவது நாள தஇிருந்க்ஷ்தரமாகையாலே அன்று RAI ine 2D 
ஸ்தஸஸு முதல்‌ நானே டுமுடிவபெதிறத்ப்பரீமத்‌ பரமஹம்‌ வழக வவட 
ne மார வ வ மனகன, தேயா 
ஸதஸ்ஸுஷ்‌ ஈப்படியாக எழுந்தருளியிருற்து DH ANTE ம ES sr 
பத்‌ வித்வானும்‌ செய்த உபத்யா ஸம்‌...மிக.அருமைவரய்ந்‌ 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


ஸ்ீராமாநுஜன்‌-—283 27 
ஸ்ரீ உவே. நல்லான்‌ ராமகிருஷ்ண .ஐயங்கார்‌; : ப : 
ini ஸ்ரீமத்‌ பரமஹம்‌ ஸேத்யாதி இருமலை தஇருப்பதி சன்ன ஜீயர்‌ ஸ்வாமி 
u, s கோயில்‌ தி. ௮. சதாபிஷேகம்‌, கோவிந்த: நரஸிம்ஹா சாரியர்‌, ' = 
„n ஸ்ரீ வைஷ்ணவஸாதர்‌ சன பத்ராதிபர்‌ புத்தூர்‌. S. கிருஷ்ண ஸ்வாமி 
° ஐயங்கார்‌ மதிப்ப E 
ELIO வேளுக்குடி: K. வர தாசாரியர்‌.- È leggo gni fa 
mi Ke V. ராகவாசாரியர்‌. ஆடிடர்‌. வேலூர்‌, |.‘ car வ வலி 
nr. திருநாராயணபுரம்‌ ஜக்கு ஸுதர்சநா சாரியர்‌. © ' Meo 
5 அச்காரக்கனி. தி. அ. ஸம்பத்‌ குமாரா சாரியர்‌. ....... ட SSA 
É ப்ர. அண்ணங்கரா சாரியார்‌ ' 2 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


28 ஸ்ரீராமா நுஜன்‌--283 


A 

- திருந்தது. அவ்வுபந்யாஸங்களை யெல்லாம்‌ அவரவர்களிடமிருந்து வரவழைத்து 
ஸ்ரீராமா நுஜன்‌ மூலமாக வெளியிட ஆவ லுடையேன்‌. இதையே. ப்ரார்த்தநாபத்‌ 
இரமாகக்‌ கொண்டு அவரவர்கள்‌ ்‌ எழுதியனுப்பியருள ' வேணும்‌.' “திருவுள்ளம்‌ 


படியாகுக. 


அடியேன்‌ செய்த உபந்யாஸ்த்தையே இவ்விதழில்‌ ஏம்பெருமானாரெண்பத்‌ 
இரண்டாக வெளியிட்டிருக்கிறேன்‌. இங்ஙனம்‌ P.B.A. ' தாஸன்‌. 


குறிப்பு;- மஹோத்வை முடிவிவ்‌ சிறப்பு மலர்‌ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. 
அது ல்‌ பங்கள்‌ கொண்டுள்ளது. பல வித்வான்களின்‌ கட்டுரைகளும்‌ ஆசார்ய 
: ஸ்வாமிகளின்‌ இருவுருவப்படங்களும்‌ ஆழ்வாராசாரியா்களின்‌ திருவுருவப்‌ 


பட ங்‌ களும்‌ கொண்டு பரமவிலக்ஷணமாய்த்‌ திகழ்கின்றது. 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


or - Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


wa > 


È ஸ்ரீ ராமாநுஜம்‌--283 29 
ஷஷ்ட்யப்தபூர்த்தி மஹோத்ஸவ 
நிகழ்ச்சியின்‌ தொடர்ச்சி 
தீவ்யதேச மரியாதைகள்‌ 
A. ராமாநுஜாசரமி. B. A. எழுதுவது 


ஷஷ்டியப்த பூர்த்தி முகூர்த்தநாளான 27-4- 72.வியாழக்கிழமை Ber 
லேயே நூற்றுக்கணக்கான சிஷ்யர்கள்‌ த்வாதசோர்த்வபுண்புரம்‌ தரித்து திருமாளி 
கையில்‌ குழுமியிருந்தனர்‌. முமதுபயவே குமார ஸ்ரீசைலாசார்‌ ஸ்வாமியும்‌". 


அம்மங்காரும்‌ கும்ப ஜலமங்களஸ்‌நானம்‌ செய்து அலங்கார பூஷிகர்களாக முகூர்த்த 
பூர்வாங்கங்களில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. வேத தில்யப்பிரபந்த சாத்துமுறை மூடித்த 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. E 


30 ; ரீ ராமா நுஜம்‌--283 


தும்‌ பெருந்தேவித்‌ தாயார்‌ ஸமேதனான பேரருளாளன்‌ ஸன்னிதிபிலி நந்தும்‌, 
இன்னும்‌ ஞ்ீரங்கம்‌, இருமலை, திருநாராயணபுரம்‌, ஆழ்வார்‌ திருநகர்‌, ஸ்ரீபெரும்‌ 
பூதரர்‌, பச்சை பெருமாள்‌ கோவில்‌ முதலான சுமார்‌ 30-திவ்ய தேசங்களிலிருந்து 
கோயில்‌ மரியாதைகள்‌ (மாலை, பரிவட்டம்‌, துப்பட்டாக்கள்‌, பவித்திரமாலை, 
சந்தன ஹஸ்‌.த சின்னங்கள்‌ முதலிபன) மேள வாத்தியங்கள்‌. பெரிய குடை 
சாமரங்கள்‌, கொடி-விதானம்‌, தண்டு, முதலிய அங்கங்களுடன்‌, நூற்றுக்கணக்கான 
திருமாளிகை சிஷ்யர்கள்‌ பின்தொடர, வேத. கோஷ்டியுடன்‌ நான்குமாட வீதிகளி 
லும்‌ பிரதக்ஷிணமாகப்‌ பவனிவந்தது:கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருந்தது. திவ்ய 
. தேச. மரியாதைகள்‌ இருமாளிகையை அடைந்ததும்‌. ஸ்ரீபெரியஸ்வாமி தண்டனிட்டு 
வரவேற்றார்‌. பிறகு அருளப்பாடிட்டு மாலை பரிவட்டங்கள்‌ துப்ப டாக்கள்‌ 
அவருக்கு சாத்தப்பட்டன. இதற்குள்‌ முகூர்த்த நேரம்‌ நெருங்நிவிட்டது. வேத | 
மந்திரங்கள்‌ ஒத, வாத்ய கோஷங்கள்‌ ஒலிக்க திருமங்கல்யதாரணம்‌ ஆயிற்று. \ 


பிறகு, திருமாளிகை வாசலில்‌ போடப்பட்டிருந்த பூப்பந்தலில்‌ ஸ்வாமியும்‌ ' 
அம்மங்காரும்‌ வீற்றிருக்க, வைதிக கோல்டிக்ரமம்‌ நடைபெற்றது. பிறகு பெருமாள்‌ . 
தாயார்‌ ஆழ்வார்‌, எம்பெருமானார்‌ ஆசாரியன்‌ இவர்களுக்கு ஸம்பாவனைகள்‌ 
ஸமர்ப்பிக்கப்பட்டது. வெகு பக்தி ச்ரத்தையுடன்‌ சிஷ்யகோடிகள்‌ ஆசாரிய 
ஸ்வாமிக்கு தண்டனிட்டுக்‌ காணிக்கைகளை ஸமர்ப்பித்து ஆசாரியன்‌ மந்திராக்்தை 
யைப்‌ பெற்று க்ருதார்த்தர்களாயினர்‌. ச 


கோஷ்டிக்கு சந்தன தாம்பூலம்‌ பூரிதகஷிணை. ஆன பிறகு தத்யாராதனமும்‌ 
ததனந்தரம்‌ வித்வத்‌ ஸம்பாவனையும்‌ நடந்தது. அன்றிரவு ஸ்ரீரங்கம்‌ ஸ்ரீ உ. வே 
V. ஸ்ரீநிவாஸஸ்யங்கார்‌ குழுவினரின்‌ விணைகான கச்சேரியுடன்‌ ஷஷ்டியப்த பூர்த்தி 
மஹோத்ஸவம்‌ இனிது முடிந்தது. r 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


> 


தனம்‌ செய்து நடத்தி வைத்தார்கள்‌. ஸ்வாசார்யரான அப்பன்‌ ஸ்வாமிய 
ய 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஹீ ராமாநுஜன்‌-283 


முமதுயயவே திநக்கண்ணபூம்‌ ௧ 
Jodl தி $ ம்க்‌ 
ரெளரிரஜய்ய ங்தார்‌ ஸ்வாமியின்‌ ப்‌ 
| WES Cardio, . . 


மீஉ௨வே, கனபாடி,. 


3I 


அவ்விடத்து வேதபாடசாலையில்‌ பல ர்க தடாசர்ர்யஸ்வாமி யென்பவர்‌ 


களுக்கு: க்ரமாந்தமும்‌ ல்‌ 
SÙ திருநாடலங்கரித்து 25 SEE Has “ந்தமும்‌ 


ன்னட்டில்‌ உபயகலையிலும்‌ . பலர்‌ 
வே, செளரிராஜ:ப்யங்கார்‌ 


வித்வான்‌௧ளான மதுராந்தகம்‌ ஸ்வாமி இ மீமதுபயவே 
z ச்‌ z ? திருமலை அனந்தாண்பிஎ ப 
ஸ்வாமி, இளையவில்லி மீஸூக்தி ஸுதாநிதி பூவராஹ ne Ta 


டுளியிருந்தார்‌. 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. = 


32 ஸ்ரீ ராமா, நுஜன்‌--283 
ட்ப பட ட்ட e 


uh பெரம்பூதூர்‌ மஹோத்ஸவத்தில்‌ வீத்யால்ய 
ளிசேஷம்‌ RES 


எம்பெருமானார்‌ திருவவதாரஸ்‌ தலமான ஸ்ரீபெரும்பூ தூரில்‌ ஸம்ஸ்க்ருத கலா 
சாலை ஸ்தாபிக்கப்பட்டு ஏண்பத்திரண்டு ஸம்வத்ஸரமானபடியால்‌ அதற்கு நினை 
வாக இந்த வாண்டில்‌ ஸ்வாமி யுத்ஸவத்தில்‌ ஒன்பதாந்‌ திருநாளன்று (18-4-72) 
ஸதஸ்ஸொன்று வித்யாலய நிர்வாஹக ஸமிதியால்‌ நடத்தி வைக்கப்பட்டது. 
சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌ சீப்‌ ஜட்ஜ்‌ உயர்திரு. வீராஸாமியவர்கள்‌ தலைமை 
தாங்கனார்‌. ஸுப்ரஸித்தரான Urano. டாக்டர்‌. V, ராகவன்‌ . அவர்களும்‌ 


ப்ரஸன்னமாயிருந்தனர்‌. த்வைதாதவைத விரிஷ்டாத்வைதமதங்களின்‌ வாசியை 


விளக்குவதற்காக அழைக்கப்பட்டு நாமும்‌ சென்றிருழ்தாம்‌. ஸுத்ரசாரருக்கு 


அபிமதமான மதம்‌ விரிஷ்டாத்வைதமேயென்று விளக்கினோம்‌, இந்நிகழ்ச்சிக்கு 
நினைவு மலரொன்று வெளியிட்டிருக்‌கிறார்கள்‌. அதில்‌ இவ்விஷயத்தை ஸம்ஸ்ச்ருத 
பாஷையில்‌ வெளியிடுவித்திருக்கின்றேன்‌. வித்யார்த்திகளுக்கு வஸ்த்ரரூபமாகவும்‌ 
புஸ்தகரூபமாகவும்‌ பரிசு வழங்கப்பட்டு ஸபை இனிது முடிவு பெற்றது, ut 

்‌ P. B. A. 


CC-0. Bhagavad Ramanuja National'Research Institute, Melukote Collection. 


e: y $ 3 a க - s 
7 Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ராமா நுஜன்‌-—283 33 


ரத்ன தீபம்‌ அணைத்தது அந்தோ! A 


o a குலரத்ன தீபமாக விளங்கின ஸ்ரீமான்‌ 2.60, LTL_L4A. 
e தாசனமையங்கார்‌ 30-4-72 ஞாயிற்றுக்கிழமையன்று மைலாப்பூரில்‌ தமது 
பஷில்‌ மண்ணுலகைவிட்டு விண்ணுலகை யெய்‌ தினாரென்பதை உலகமெல்லா 
மறிந்து வருந்திக்‌ டெக்கின்றது, இச்செய்தியை நாமும்‌ அறிவித்து வருந்துகிறோம்‌, 
M. D: Prosz என்று வழங்கிவந்த குடும்பத்தைச்‌ சேர்ந்த இவர்‌ அந்த குடும்பத்தில்‌ 
| கடைக்குட்டியாக விளங்கி வந்தார்‌, இவருடைய அநுபவம்‌ எனக்கு 1930 முதல்‌ 
| 1956 வரை (26 வருஷ்காலம்‌) ' இடையறாது தொடர்ந்து வந்தது. BE 

தோறும்‌ மாலையிலும்‌ ஞாயிற்றுக்கிழமை தோறும்‌ காலையிலும்‌, மார்கழி மீ' 30 நா ம்‌ 

சென்னைத்‌ தொண்டமண்டலம்‌ ஸ்கூல்‌ ஹாலில்‌ நடந்துவந்த நம்முடைய ea 
களுக்கு லேட்‌ இல்லாமலும்‌ ஆப்ஸண்டு இல்லாமலும்‌ ஆஜரா$ூவெந்த குடும்பம்‌ 
| M. D. Bros., குடும்பம்‌ என்பது உலகப்பிரசித்தம்‌, சாமலக்மண பரத சத்ருக்நர்கள்‌ 
| guri தால்வரான இவர்களில்‌ நாலாமவரான நம்‌ ஷுதர்சனமையங்கார்‌ நக்தீர 
| மகத்தில்‌ சந்திரன்போலே விளங்கவெந்தார்‌, தார்மிகர்களில்‌ தலைவர்‌; ரஸிகர்‌ 
| si களில்‌ 'தலைவரினும்‌ தலைவர்‌, மஹாமஹோபாத்யாய, (காக்ஷிணாத்ய கலாநிதி) 
| 3 சாமிநாதையரவர்களை இவர்‌ தமது காரில்‌ அழைத்துவருவதும்‌, பிரவசனம்‌ முடிந்த 

தும்‌ அவரை அவரது. ஜாகையில்‌ :கொண்டுவிட்டுப்‌ போவதுமாயிருந்த செய்தியை 
நினைக்க நினைக்க நமது துயரம்‌ ஆறவில்லை, hi 


«Qi பெரியாரைப்‌ :பற்றி. ஸ்ரீராமா. நுஜனில்‌ பலகால்‌ எழுதியிருப்பதை 
நண்பர்கள்‌ மறந்திரார்கள்‌. இவருடையவயது எண்பத்து மூன்றாவது நடைபெறுவ 
தாம்‌. புகமுடம்புடன்‌ வாழ்பவர்களில்‌ இவரே தலைவர்‌ என்னலாம்‌. இவர து குடும்‌ 
LSDS நமது அநுதாபத்தை ய்றிவித்து நிற்கன்றோ...... - 


n 


| CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. “Ne x 


மீராமா நுஜன்‌ - 283 


y காலஞ்‌ சென்ற: 
K. வெங்கடசாமி நாயுடு. அவர்களைப்‌ பற்றி 


சென்னையில்‌ பிரபல பிரசித்திபெற்ற அப்பா அண்ட்‌ சம்பெனியைச்‌ 'சேர்ந்த 
உயர்‌ திரு. K. வெங்கடசாமி நாயுடு, பி. ஏ., பி. எல்‌. அவர்களை : நமது இந்திய நாடு 
முழுதும்‌ அறியும்‌; த்வீபாந்தரங்களும்‌ அறியும்‌. இவர்‌ Sa காலம்‌ மந்திரி பதவியை 
யும்‌ வ௫த்திருந்தார்‌. அநேக தர்ம ஸ்தாபனங்களில்‌ பங்கு: கொண்டிருந்தவர்‌. இந்த 
மஹான்‌ சென்ற மார்ச்‌ மாதத்தில்‌ விண்ணுலகடைந்த விஷயம்‌ உலகமெல்லாம்‌ 
வருந்தத்தக்கது. உயர்‌ இரு: வெங்கடசாமி நாயுடு அரை நூறாண்டு காலம்‌ பல்வேறு 
துறைகளில்‌ ஆற்றிய சேவைகளைப்‌ பாராட்டி இந்திய ஜனாதிபதி உயர்‌ இரு: வி.வி. ஒரி 
அவர்கள்‌ ராஷ்டிரபதி பவனத்தில்‌ அவருக்கு "uso பட்டம்‌ வழங்யெ போது 
எடுத்த படம்‌ இங்கே காட்‌ தருகின்றது. a os த x 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


வைகை ardere cr i aiar alti 


Riti RION 
3 r : 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


Regd. No- 2975 _ ஸ்ரீராமா நுஜன்‌ 
கன லன n ட ப ட்ட்டடபயய்‌ 


P. B. அண்ணங்கராசார்ய ஸ்வாமிகளின்‌ நூல்‌ துறைகள்‌. 


1, நாலாயிர திவ்யப்பிரபந்தவுரைகள்‌ 9. ஸத்ஸம்ப்‌ரதாயார்த்த விளக்கு நூல்கள்‌ 


2. பூ்வாசார்ய தமீழ்ப்பிரபத்தவுரைகள்‌ 10. லோகாபிராம உபத்பாஸ நூல்கள்‌ 

3. ஸகல பூர்வாசார்ய ஸ்தோத்ரவுரைகள்‌ 11. பரபக்ஷப்ரதிக்ஷேப நூல்கள்‌ 

4, ஆழ்வாராசார்யப்‌ பிரபாவ நூல்கள்‌ 12, உபத்யாஸக ஸெளபா du வெளியீடுகள்‌ 
த. இதிஹாஸ புராண சரித்திர நூல்கள்‌ 13, வடமொழி நால்‌ தீரள்கள்‌ 

6. ரஹஸ்யாரித்த விளக்க நூல்கள்‌ 14. ஹிந்தீ பாஷையில்‌ 

*L வேதாத்தப்‌ பொருள்‌ விளக்கநூல்கள்‌ 15. தெலுங்கு பாஷையில்‌ 

8, வேவிசாரதலக்ஷண நூல்கள்‌ 16. பூரவாசாரிய க்ரந்த வெளியீடூகள்‌ 


விரிவான கியாடலாகு கன்‌ தருவித்து விவரங்காண்க. 


If un-delivered please return to : 


PD. B. ANRANGARACHANYA, 


KANCHEEPURAM-3. 


iielkote 
uysore State 


Edited and Published by P. B. Annangaracharya Swami 
for Madras Satbgrantha Frakasana Sabha. 


Printed by T. A. P. Srinivasavaradan at Sri Vonkiteswara Prass, 
i Sannidhi Street, Kancheepuram-3. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


-————T—T8———_—_T_———= e ie e e ene 


